ஒற்றை ரோஜா 


கல்கி | 
ரா. கிருஷ்ணமூர்த்தி 


வான பதிப்பகம்‌ / 


அருகர்‌ மட சக 





முன்னுரை 


வரலாற்றுச்‌ செய்திகள்‌ ஒன்‌ றிரண்‌ டைக்‌ 
குறிப்பிட வேண்டிய அவசியம்‌ இந்த முகவுறைக்‌ 
கும்‌ அவசியத்தை உண்டாக்குகிறது. இல்லையெனில்‌ 
கல்கியின்‌ கதைகளைப்‌ படிக்கக்‌ கையிலெடுத்த பிறகு 
உங்களுக்கும்‌ கதைகளுக்கும்‌ குறுக்கே நான்‌ நிற்கத்‌ 
தேவையில்லைதான்‌ . 


“ஏட்டிக்குப்‌ போட்டி? என்ற தலைப்பில்‌ 
கல்கியின்‌ சிறுகதைகள்‌, ஹாஸ்யக்‌. கட்டுரைகள்‌ 
பலவற்றைத்‌ தாங்கி 1930-ம்‌ ஆண்டில்‌ முதல்‌ 
பதிப்பாக ஒரு புத்தகம்‌ வெளிவந்தது. 48 ஆண்டு 
களுக்கு பிறகு இன்றும்‌ அதனை குமிழ்‌ மக்கள்‌. 
படித்துச்‌ சிரித்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. இன்னும்‌ 
எதிர்காலத்திலும்‌ இரிக்கப்‌ போகிறார்கள்‌.£சிரஞ்சீவி 
ஹாஸ்யம்‌, “அமர இலக்கியம்‌? என்பதெல்லாம்‌ 
என்ன என்பதைக்‌ கல்கியின்‌ எழுத்திலே கண்ணுக்கு 
மெய்யாகக்‌ கண்டு வருகிறோம்‌. 


ஏட்டிக்குப்‌ போட்டி இரண்டாவது பதிப்பினை 
சின்ன அண்ணாமலை .பிரசுரித்தும்‌ அதற்குப்‌ பிறகு 


வந்த பதிப்புக்களில்‌ ஓரிரு மாறுதல்கள்‌ ஏற்‌ 
பட்டன. அவற்றுள்‌ முக்கியமானது ஏட்டிக்குப்‌ 


போட்டி என்ற அந்தப்‌ புத்தகத்திலிருந்து மூன்று 
கதைகள்‌ பிரித்‌ தடுக்கப்பட்டு இந்த ஒற்றை 
ரோஜா என்ற நூலில்‌ சேர்க்கப்பட்டி ருப்பது தான்‌. 
_ அம்மூன்று கதைகள்‌, தீப்பிடித்த குடிசைகள்‌, 
புது ஓவர்ஸீயர்‌, வஸ்தாது வேணு அதியன. 


ஒற்றை ரோஜா என்ற. நெடுங்கதை கல்கி 
தீபாவளி மலர்‌ ஒன்றில்‌ பிரசுரமானது. 


4 


சின்ன அண்ணாமலை பதிப்பித்த ஏட்டிக்குப்‌ 
போட்டி இரண்டாவது பதிப்பின்‌ பொருளடக்கப்‌ 
பக்கத்தில்‌ மூன்று கதைகளுக்கு நட்சத்திரப்புள்ளி 
யிட்டு, அதன்‌ விளக்கமாக இந்தக்‌ குறியிட்ட 
கதை கட்டுரைகள்‌ ஆங்கிலம்‌ அல்லது ஹிந்தியை . 
ஓரளவு தழுவியவை?? என்ற குறிப்பு காணப்படு 
கிறது. அம்மூன்றில்‌ “பூது ஓவர்ஸீயர்‌?? என்ற 
கதையும்‌ ஒன்று. மற்ற இரண்டும்‌ ஏட்டிக்குப்‌ 
போட்டி தொகுப்பிலேயே தொடர்ந்து இடம்‌ 
வற்றல்‌ 


££அமரர்‌ கல்கியின்‌ நூல்கள்‌ எதுவுமே அச்சில்‌ 
இல்லா திருக்கக்‌ கூடாது; யார்‌ எப்போது விரும்‌ 
பினாலும்‌ வாங்கிப்‌ படிக்க வாய்ப்பிருக்கவேண்டும்‌?? 
என்ற எனது கோரிக்கைக்கு செவிசாய்த்து 
வானதி திருநாவுக்கரசு கல்கி அவர்களுடைய 
நூல்கள்‌ பலவற்றை மறுபிரசுரம்‌ செய்து வருறொர்‌. 
கல்கி அவர்களிடம்‌ உள்ள அளப்பரிய அன்புடனும்‌ 
மரியாதையுடனும்‌ இப்பணியைச்‌ செய்துவருகிறார்‌. 
அவருக்கு எனது நன்றி மட்டுமல்ல; தமிழ்‌ கூறு 
நல்லுலகத்தின்‌ நன்‌ றியே உரித் தாகிறது. 


1, புருஷோத்தம முதலியார்‌ சாலை ந 
ஏரி வட்டம்‌ இ. ராஜேந்திரன்‌ 
சென்னை-600 024. அசிரியர்‌, கல்கி 
16—10—78. 





ஒற்றை ரோஜா. 





. . ஒரு சமயம்‌ நான்‌. பாபநாசத்துக்குச்‌ .. சென்‌ 
இருந்தேன்‌. . எதற்காகப்‌ போனேன்‌ என்று. கேட்‌ 
டால்‌.நீங்கள்‌.ஒருவேளை. சிரிப்பீர்கள்‌ ;. இலர்‌. அது 
தாயப்படுவீர்கள்‌. பி. ஏ... பரீட்சைக்கு... மூன்று 
தடவை போய்‌ மூன்றுதடவையும்‌ தவறிவிட்டேன்‌... 
இதனால்‌ வாழ்க்கை , கசந்து போயிருந்தது. | ஒரு 
மாதிரி பிரரணக்‌ தியாகம்‌ செய்துவிடலாம்‌. என்று. 
முடிவுக்கே வந்துவிட்டேன்‌... திடீர்‌. இடீர்‌.. என்று. 
நமக்குத்‌ தெரிந்தவார்கள்‌. யார்‌. யாரோ இறந்து 
போய்விட்டதாகக்‌. கேள்விப்படுகிறோம்‌. ஆனால்‌, 
நாம்‌ அவர்களைப்‌ பின்பற்றலாம்‌. என்றால்‌, அகுற்கு. 
வழிவகை தெரிவதில்லை. யோசித்து யோசித்து ஒரு. 
முடிவுக்கு வந்தேன்‌. பாபநாசத்தில்‌ கல்யாணி. 
தீர்த்தம்‌ என்பதாக ஓர்‌ இடம்‌ இருக்கிறதென்றும்‌, 
அதிலேதான்‌ ஆசரியர்‌ வ. வே. சு. ஐயர்‌ விழுந்து 
உயிரை . இழந்தார்‌ என்றும்‌ கேள்விப்பட்டிருந்‌' 


6 ... ஒற்றை ரோஜா 


கேன்‌. அந்தப்‌ பெரியாரைப்‌ பின்பற்றலாம்‌ என்று 
எண்ணிக்கொண்டுதான்‌ பாபநாசம்‌ போனேன்‌. 


இரண்டு காரணங்களினால்‌ நான்‌ உத்தேசித்த 
காரியத்தை நிறைவேற்ற முடியவில்லை .முதலாவத்‌ 
அந்தக்‌ கல்யாணி தீர்த்தம்‌ இருக்கிறதே, அது 
பார்க்க மிகப்‌ பயங்கரமாயிருந்தது. தென்னைமர 
உயரத்திலிருந்து மூன்று தண்ணீர்த்‌ தாரைகள்‌ 
“சோ” என்ற சத்தத்துடன்‌ கீமேயுள்ள அகண்ட 
பள்ளத்தில்‌ விழுந்துகொண்டிருந்தன. அந்தப்‌ 
பள்ளத்தில்‌ தண்ணீர்‌ நிறைந்து ததும்பி அலை 
மோ திக்கொண்டிருந்தது. சிறிய மரக்கிளை ஒன்று 
அத்தடாகத்தில்‌ விழுந்து அங்குமிங்கும்‌ சுழன்று - 
அலைக்கப்படுவதைப்‌ பார்த்தேன்‌. இதிலே விழுந்‌ 
தால்‌ நம்முடைய தேகமும்‌ இப்படித்தானே அலைக்‌ 
கப்படும்‌ என்று நினைத்தபோது என்‌ தைரியம்‌ 
குலைந்துவிட்டது. அன்னை பெற்றெடுத்த நாளி 
லிருந்து எத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்பு 
இது! இதற்கு எத்தனை எண்ணெய்‌, எத்தனை 
சோப்பு, எத்தனை ஆடை அலங்காரம்‌; எத்தனை 
வகைவகையான அன்னபானம்‌--அடடா! இதைப்‌ 
புகைப்படம்‌ பிடிப்பதற்காக மட்டும்‌ எத்தனை 
செலவு! இவ்வாறெல்லாம்‌ பேணிவளர்த்த உடம்பு 
அந்தப்‌ பயங்கரமான தடாகத்தில்‌ சுற்றிச்‌ சுழன்று 
கொண்டிருப்பது என்னும்‌ எண்ணத்தை என்னால்‌ 
ச. சகிக்கவே முடியவில்லை. 


அங்கிருந்து இறங்கி. வந்து கீழே பாபநாசம்‌ 
கோவிலுக்குப்‌ - பக்கத்தில்‌ பளிங்கு போன்று 


ஒற்றை ரோஜா 7. 


அதக நீரோடும்‌ நதியின்‌ கரையில்‌ உட்கார்ந்து 
யோசித்தபோது, எதற்காக உயிரை விடவேண்டும்‌ 
என்றே கோன்றிவிட்டது. நதியின்‌ வெள்ளத்தில்‌ 
மந்தை மந்தையாகத்‌ தங்கநிற மீன்கள்‌ நீந்தி விளை 
யாடிக்கொண்டிருந்தன. அவை மேலே வரும்‌ 


போதும்‌ புரண்டு விழும்போதும்‌ என்னமாக . 


ஜொலித்தன! இந்த மீன்கள்‌ இவ்வளவு குதூகல 
வாக விளையாடிக்கொண்டு திரிகின்றனவே, பி.ஏ. 
பரீட்சை கேறோததனாலே இவற்றுக்கு என்ன. 
குறைவு வந்துவிட்டது! இதோ இந்த மரங்களில்‌ : 
எத்தனை விதமான பட்சிகள்‌ எவ்வளவு ஆனந்த 
மாகப்‌ பாடிக்கொண்டு வாழுகின்றன! இவை. 
பி.ஏ. பரீட்சையில்‌ கேறவில்லையே! இதோ இந்தக்‌ 
குரங்குகளைத்தான்‌ பார்க்கலாமே! ரி. எ. பட்டம்‌ 
பெறவில்லையே என்று அவை கொஞ்சமாவது : 
கவலைப்படுகின்றனவா? ஆணும்‌ பெண்ணும்‌ எவ்‌ 
வளவு உல்லாசமாக மரங்களின்மீது ஏறியும்‌ இறங்‌ 
கியும்‌ கிளைக்குக்‌ கிளை பாய்ந்தும்‌ வாழ்கின்றன! 
தாய்க்குரங்கு அந்தக்‌ குட்டிக்‌ குரங்கையும்‌ சேர்த்து 
அணைத்துக்கொண்டு மரத்துக்கு மரம்‌ காவுகிற 
அழகை என்னவென்று சொல்வது! 


அறிவில்லாத பிராணிகளும்‌ பட்சிகளும்‌ இவ்‌ 
வளவு உல்லாசமாக வாழ்க்கை நடத்தும்போது: 
நாம்‌ மட்டும்‌ பி.ஏ. பரீட்சை தேறவில்லை யி்‌ 
காக என்‌ உயிரைவிட முயல வேண்டும்‌? 


... இத்தகையமுடிவுக்கு வந்து திரும்பித்‌ இருநெல்‌. 
வேலி. போய்ச்‌ சந்தின்‌ வி இரண்‌ 


8 ஒற்றை ரோஜா 


டாம்‌ வகுப்பு டிக்கட்‌ எடுத்துக்கொண்டு ரயில்‌: 
வண்டியில்‌ ஏறினேன்‌. I 


ரயில்‌ என்னமோ வேகமாகத்தான்‌ போய்க்‌. 
கொண்டிருந்தது. ஆனால்‌, என்‌ மனம்‌ அதைவிட 
வேகமாக... எங்கெங்கேயோ சஞ்சரித்துக்கொண் 
டிருந்தது! ஒரே. இடத்தில்‌ உட்கார்ந்திருப்பது 
கஷ்டமாயிருந்தது. அன்றைக்குப்‌ பாருங்கள்‌, 
என்ன காரணத்தினாலோ அந்து வண்டியில்‌ 
கூட்டமே. இல்லை. உயர்ந்த வகுப்பு வண்டிகளை 
வழக்கத்தைவிடஅதிகமாகவேகோத்திருந்தார்கள்‌,. 
- போலிருக்கிறது. தான்‌ ஏறி இருந்த இரண்டாம்‌ 
வகுப்பு வண்டியில்‌ நான்‌ ஒருவனேதான்‌. ஆகை. 
யால்‌, உட்கார்ந்து உட்கார்ந்து அலுத்துப்‌ போய்‌ 
விட்டது. ரயில்‌ நின்ற ஒவ்வொரு நிலையத்திலும்‌: 
வண்டியிலிருந்து கீழே இறங்கிப்‌ பிளாட்பாரத்தில்‌ 
சிறிது நேரம்‌ உலாவிவிட்டு ரயில்‌ புறப்படும்‌ சமயத்‌ 
தில்‌ மறுபடியும்‌ ஏறிக்கொண்டேன்‌. ரயில்‌ நிலையங்‌ 
களில்‌ சாதாரணமாய்‌ நடமாடும்‌ பலதரப்பட்ட 
ஜனங்களைப்‌ பார்ப்பதில்‌ ஒருவித உற்சாகம்‌. 
ஏற்பட்டது... 

விருதுநகர்‌ சந்திப்பில்‌ அந்த உற்சாகம்‌ ௫௧: 
ரத்தை அடைந்தது. ஆம்‌; முதலில்‌ நான்‌ பார்த்‌. 
தது-—என்‌ கண்ணையும்‌ கவனத்தையும்‌ கவர்ந்தது 
ஓர்‌ ஒற்றை. ரோஜாப்பூதான்‌! அந்த ஒற்றை 
ரோஜாப்பூ ஒரு பெண்மணியின்‌ எடுத்துக்‌ கட்டிய 
கூந்தல்மீது வீற்றிருந்தது. “கொலு வீற்றிருந்தது” 
என்றும்‌ சொல்லலாம்‌. அவ்வளவு இலட்சணமா 


- ஒற்றை ரோஜா 9 


யிருந்தது. தலைநிறைய ஒரு சுமைப்‌ பூவைத்‌ தூக்க 
முடியாமல்‌ தூக்கிக்கொண்டு அலையும்‌ சென்னை 
நகர்ப்‌ பெண்மணிகள்‌ பலரை நான்‌ பார்த்திருக்‌ 
கிறேன்‌... ££என்ன அநாகரிகம்‌! தலையில்‌ புல்லுக்‌ 
கட்டைச்‌ சுமப்பதுபோல்‌ சுமக்கிறார்களே!'' என்று 
எண்ணியிருக்கிறேன்‌.  அதுற்கெல்லாம்‌ மாறாக 
இவ்வளவு நாஸாக்காகவும்‌ நாகரிகமாகவும்‌ கூந்த 
“லில்‌ ஒற்றை ரோஜாப்பூ அணிந்திருக்கும்‌ பெண்‌ 
மணி யாரோ? என்று அறிய அவல்‌ உண்டா 
யிற்று. . ரயிலில்‌ நான்‌ இருந்த வண்டிக்கு இரண்டு 
வண்டிக்கு அப்பால்‌ அவள்‌ இருந்தாள்‌. அவள்‌ குலை 
வெளியில்‌ - நீட்டப்பட்டிருந்தது. ஆனால்‌, "மூகம்‌ 
எனக்கு நேர்‌: எதிர்ப்புறமாகத்‌ திரும்பியிருந்தது. 
அந்தப்‌ பெண்மணியின்‌ முகம்‌ எப்படியிருக்குமோ , 
கூந்தலில்குடியஒற்றை ரோஜாப்பூவினால்‌ ஏற்பட்ட 
நல்ல அபிப்பிராயம்‌ முகத்தைப்‌ பார்த்ததும்‌ மாறி 
. விடுமோ. என்ற ஓயத்துடனேயே அந்தப்‌ பக்கம்‌ 
போனேன்‌. ஏதோ ஒரு கதையில்‌ படித்‌ இருக்கி 
றேன்‌. ஒருவன்‌ ஒரு . பெண்ணின்‌ கரத்தைப்‌ 
பார்த்து அதன்‌ அழகில்‌ சொக்கிப்‌ போனான்‌! 
அவள்‌ முகத்தைப்‌ பார்த்ததும்‌ பயங்கரமும்‌ அரு 
வருப்பும்‌ அடைந்தான்‌. இம்மாதிரி எனக்கும்‌ 
ஏற்பட்டுவிடுமோ? 

அருகில்‌. சென்றபோது தட்டுப அறு. அவள்‌ 
முகம்‌ என்‌ பக்கம்‌ திரும்பியது. ஆகா! நான்‌ பயந்‌ 
தது என்ன முட்டாள்தனம்‌! பார்க்கிறவர்களின்‌ 
கண்ணில்‌ வந்து தாக்கி வேதனை உண்டாக்கும்‌ 
செளந்தரியமும்‌ உண்டோ! அத்தகைய. அபூர்வ 


0... ஒற்றை ரோஜா 


செளந்தரியமுள்ள முகத்தை அவள்‌ என்‌ பக்கம்‌. 
திருப்பினாள்‌. ஒரு புன்னகையும்‌ புரிந்தாள்‌. நிலா 

வெளிச்சத்தில்‌ முல்லை: பளீரென்று மலர்ந்தது 
போலிருந்தது. நான்‌ எப்போதும்‌ சங்கோசமோ 
கூச்சமோ அதிகம்‌ இல்லா தவன்தான்‌. ஆயினும்‌, | 
அவளிடம்‌ அப்போது நானாக ஓரா வார்த்தை பேச) 

்‌ முயன்‌ றிருந்தால்‌ என்‌ பிராணனே போயிருக்கும்‌... 
பாபநாசத்தில்‌ நடந்திருக்க வேண்டியது விருதுநகர்‌: . 
ரயில்வே நிலையத்தில்‌. நடந்திருக்கும்‌. அந்த மாதரசி 
அதற்கு இடம்‌ வையாமல்‌ என்னிடம்‌ அவளாகவே 
பேதிவிட்டாள்‌. “தயவு செய்து சிற்றுண்டிச்‌ சாலைக்‌ 

காரனை “எனக்கு. ஒருகப்‌ டீ கொண்டுவரும்படி. 
சொல்ல முடியுமா?” என்றாள்‌. “£பேஷாகச்‌ சொல்‌: 
இறேன்‌!”” என்று சொல்லி விட்டு, வேகமா கநடந்து 
போய்‌; ஸ்பென்ஸர்‌ ஆள்‌ ஒருவனைப்‌ பிடித்து, பிஸ்‌. 
கோத்தும்‌ டீயும்‌ கொண்டுபோய்க்‌ கொடுக்கும்படி. 

சொன்னேன்‌. அப்புறம்‌ ஏதோ சந்தேகம்‌ தோன்‌ 

றவே இந்தியச்‌ சிற்றுண்டிச்சாலைக்கும்‌ போய்ச்‌ குற்‌: 
றுண்டி காப்பிகொண்டுபோய்க்‌ கொடுக்கும்படியும்‌. 
சொன்னேன்‌. .. பிறகு சற்றுத்‌ தூரம்‌ பிளாட்‌ 
பாரத்தில்‌ நடந்துவிட்டுத்‌ திரும்பினேன்‌. . திரும்பு. 
காலையில்‌ அந்தப்‌ ' பெண்ணின்‌  வண்டிக்கருகில்‌. 
நின்று, “டீ வந்ததா?'* என்று கேட்டேன்‌... அவள்‌: 

திரும்பிப்‌ .. பார்த்து முகமலர்ச்சியுடன்‌, .. “ஓ! 
ஒன்றுக்கு இரண்டு மடங்காக வந்தது. நீங்கள்‌ கூட 
வந்து சாப்பிடலாம்‌! ': என்றாள்‌. | ்‌ | 


| ஒரு கணம்‌, அந்த வண்டியில்‌ ஏறிக்கொள்ள: 
லாமா என்ற பைத்தியக்கார எண்ணம்‌ உண்டா 


ஒற்றை ரோஜா 1 1 


ற்று நல்ல வேளையாக, வண்டியின்‌ வெளிப்புறத்‌ 
தில்‌: “பெண்களுக்கு மட்டும்‌” . என்று போட்டிருப்‌ 
- பதை. பார்த்திருந்தேன்‌. : ஆகையால்‌; **இல்லை! 
நான்‌ சாப்பிட்டாயிற்று!*” என்று சொல்லிவிட்டு 
என்‌ வண்டியில்‌ போய்‌ ஏறிக்கொள்வதற்கு: நகர்ந்‌ 
தேன்‌. அந்தப்‌ பெண்‌ மறுபடியும்‌, “இன்னும்‌ 
ஓர்‌ உதவி எனக்காகச்‌ செய்யமுடியுமா? இந்த 
ரயிலில்‌ காக்கி புஷ்கோட்‌ அணிந்த மூன்று மனிதர்‌ 
கள்‌ எந்த வண்டியிலாவது இருக்கிறார்களா? அவர்‌ . 
களில்‌ ஒருவர்‌ , கடற்படையைச்‌ சேர்ந்தவர்‌. மா திரி 
தொப்பி அணிந்திருப்பார்‌! ஆனால்‌. ர.. வேளை; 
வண்டி . புறப்படும்‌ சமயம்‌ பத்திய ம்‌ 
என்னவோ?” என்றாள்‌. 


வண்டி புறப்படப்‌ வேர்சிறிதிசுதஞல்‌ பாதக 
மில்லை. நீங்கள்‌ சொல்வது போன்ற மூன்று ஆசாமி 


கள்‌ இந்த வண்டியில்‌ இருக்கிறார்கள்‌. என்ஜினுக்‌ குப்‌ 


பக்கத்து வண்டியில்‌ அவர்கள்‌ இருப்பதைச்‌ 
சற்று முன்னால்‌ பார்த்தேன்‌!” என்றேன்‌. நான்‌ 
சொன்னது உண்மையேதான்‌: அதைக்‌ கேட்ட 


அந்தப்‌ பெண்ணின்‌. புருவங்கள்‌ வெகு இலேசாக 
நெரிந்தன: சரி. ரொம்ப்‌ வந்தனம்‌” என்றாள்‌: 
நான்‌ போய்‌ என்‌ வண்டியில்‌ க்‌்‌ 


| விருதுநகரிலிருந்து மதுரைக்கு ரயில்போனதே 
எனக்குத்‌ தெரியவில்லை. அப்படியாக. என்‌ மனம்‌ 
இந்தனையில்‌ -: ஆழ்ந்திருந்தது.. என்ன சிந்தனை 
என்று சொல்ல வேண்டிய தில்லை: யல்லவா? அந்தப்‌ 
பெண்‌ யார்‌? எங்கிருந்து எங்கே போகிறாள்‌? ம 


12 9 ற்றை ரோஜா 


யாகப்‌ “பிரயாணம்‌' செய்வதன்‌ காரணம்‌ என்ன? 
பார்த்தால்‌ நாகரிகமான, படித்த பெண்ணாகத்‌ 
கோன்றுகிறாளே! - '“புஷ்கோட்‌' அணிந்த மூன்று 
மனிதர்களைப்ப ற்றி எதற்காக விசாரித்தாள்‌? என்‌ 
றெல்லாம்‌ எனக்கு நானே கேள்விகளைப்‌ போட்டுக்‌ 
கொண்டேன்‌. ஆனால்பதில்‌ஒன்றும்‌ கிடைக்கவில்லை. 
எனினும்‌, பொழுது மட்டும்‌ சிறிதும்‌ நில்லாமல்‌ 
ஒரே ஓட்டமாக ர அ 

. “மதுரைச்‌ சந்திப்பு வந்தது. நாட்டில்‌ எத்‌ 
தனையோ ரயில்‌ நிலையங்கள்‌. இருக்கின்றன. ஓவ்‌ 
வொன்றுக்கும்‌ ஒரு தனி உருவமும்‌ இருக்கிறது. 
மதுரை நிலையம்‌ ஒரு தனி ரகம்‌. நிலையத்துக்குள்‌ 
ரயில்‌ வரும்போது ஜனங்கள்‌ சுவர்‌ வைத்த மாதிரி 
வரிசை வரிசையாக நின்றுஉற்றுப்பார்த்துக்‌ கொண்‌ 
டிருப்பார்கள்‌. . என்னத்தைக்கான்‌ .. பார்ப்பார்‌ 
களோ தெரியாது. வந்தரயிலில்‌ ஏறுவோர்‌ இறங்கு 
வோர்‌ அதிகம்‌ உண்டா என்னால்‌, அதுவும்‌ இல்லை. 
மாலை நேரத்தில்‌. பொழுது. . போகாமல்‌ ரயில்‌ 
நிலையத்துக்கு வந்து, வருகிற போகிற வண்டிகளைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருக்கும்‌ ஜனங்களைப்‌ போலத்‌ 
தோன்றும்‌. . சிறு பிள்ளைகள்‌ சிலர்‌ கையில்‌ கையெ 
முத்து வாங்கும்‌ சிறிய புத்தகங்களை வைத்துக்‌ 
கொண்டு, ரயிலில்‌ யாராவது பிரமுகர்‌ கள்‌ வருகிறார்‌ 
களா என்று ஆவலுடன்‌ பார்த்துக்கொண்டு 
போவார்கள்‌. பத்திரிகை விற்பவர்கள்‌, ஒரு நகரும்‌ 
பெட்டியில்‌ ஆபாசமான படங்கள்‌ போட்ட 
மஞ்சள்‌ இலக்கியங்களை வைத்துக்கொண்டு 
பிரயாணிகள்‌ எதிரே நின்றுவிடுவார்கள்‌. “பிச்சர்‌ 


ஒற்றை ரோஜா 13 


போஸ்டு வேண்டுமா??? ' ' “ஈஇல்லஸ்ட்ரேட்ட்‌ 
வீக்லி வேண்டுமா?” என்று கேட்டுக்‌ கொண்டு 
நிற்பார்கள்‌. வேண்டாம்‌ என்று " சொன்‌ 
னாலும்‌ போகமாட்டார்கள்‌. ' 'பெட்டியிலுள்ள 


ஆபாச. புத்தகங்களின்‌ மேலட்டையைப்‌ பிரயாணி 
கள்‌ பார்ப்பதற்காகக்‌ காத்துக்கொண்டிருப்பார்‌ 
கள்‌. ஏதாவது ஒரு அட்டையின்‌ மேல்‌ அண்ணல்‌ று 
அசை விழாதா என்ற நோக்கம்‌. 
என்‌ முன்னால்‌ அப்படி ஒரு பெட்டி வந்து நின்‌ 
றதும்‌ “இதேதடா தொல்லை? என்று நான்‌ கமழ 
இறங்கினேன்‌. கூட்டத்தில்‌ முண்டியடித்துக்‌ 
கொண்டு பிளாட்பாரத்தில்‌ உலாவத்‌ கொடங்கி 
னேன்‌. ‘பெண்கள்‌ வண்டி யில்‌ அந்தப்‌ பெண்ணைக்‌ 
காணவில்லை. சிறிது ஏமாற்றத்துடன்‌ மேலே நடந்‌ 
தேன்‌. என்ஜினுக்கு அருகில்‌ பிளாட்பாரத்தில்‌ 
ஒரு சிறிய கும்பல்‌ நின்றது. யாருக்கோ! மாலை 
போட்டு வழியனுப்பிக்கொண்டிருந்தார்கள்‌. “ஹிப்‌ 
ஹிப்‌ ஹுரே!”. என்ற கோஷமிட்டார்கள்‌. அதில்‌ 
என்‌ கவனம்‌ செல்லவில்லை. அந்தக்‌ கும்பலுக்குச்‌ 
சற்று அப்பால்‌ நாலு பேர்‌. நின்று பேசிக்கொண்‌் : 
_ மருந்த இடத்தில்‌ என்‌. கவனம்‌. சென்றது. அவர்‌ 
_ களில்‌ மூன்று பேர்‌ காக்கி “புஷ்கோட்‌' ஆசாமிகள்‌. 
நாலாவது நபர்‌, என்னையறியாமல்‌ என்‌ கண்கள்‌ 
மேதடிக்கொண்டிருந்த பெண்‌. அப்போது அவள்‌ 
என்‌ பக்கம்‌ பார்க்கவில்லை. கலையில்‌ அணிந்த 
ஒற்றை ரோஜாவிலிருந்துகான்‌ அவள்‌ என்று 
தெரிந்துகொண்டேன்‌. அவள்‌ . ஏகோ வேடிக்கை 
யாகப்‌ பேசியிருக்கவேண்டும்‌. மற்ற மூன்று பேரும்‌ 


14 I ஒற்றை ரோஜா 


நகைத்தார்கள்‌. எனக்கு ஒரே. ரத வறுக்க 
அவர்களிடையே போவதற்தகம்‌ தைரியமில்லை. அங்‌ 
இருந்து நகருவத ற்கும்‌ மனம்‌ வரவில்லை... அவர்கள்‌ 
என்ன .. .. பேசிக்கொண்டிருக்கிறோர்கள்‌ என்று 
அறிந்துகொள்ள ஆவல்‌ உண்டாயிற்று. நிற்கலாமா 
நகரலாமா. என்றுயோகித்துக்‌ கொண்டிருந்தபோது 
அவள்‌ திரும்பினாள்‌. என்னைப்‌ பார்த்துவிட்டாள்‌. 
உடனே பழையபடி ஒரு முல்லைப்‌ புன்னகை அவள்‌ 
முகத்தில்‌ பூத்தது. மறுபடி திரும்பி அவர்களுடன்‌ 
பேசத்‌ தொடங்கினாள்‌. அங்கிருந்து அகல்வதே 
நலம்‌ என்று தீர்மானித்தேன்‌. திரும்பிப்போய்‌ என்‌ 
வண்டியில்‌ ஏறிக்கொண்டேன்‌. என்ஜின்‌ இருத்த 
திக்கையே பார்த்துக்கொண்டிருந்தேன்‌. எதற்காக 
என்று ௦ சொல்ல அண்டுய் கற்க லவவற, 


பவ தலில்‌ நேரம்‌ அ டக்‌ இன்‌ 
னும்‌ அவள்‌:ஏன்‌ திரும்பி வரவில்லை? .. அந்த ' “புஷ்‌ 
கோட்‌” மனிதர்களுடன்‌ அவர்களுடைய வண்டியில்‌ 
ஏறிவிட்டாளா... என்ன?...இல்லை, அதே. அவள்‌ 
வருகிறாள்‌. வேகமாகவே நடந்து வருகிறாள்‌. என்ன 
அழகான : நடை! அவள்‌ நடப்பதாகவே தோன்ற. 
வில்லை;  மிதப்பதாகத்‌ தோன்றியது. . என்‌ வண்‌ 
டிக்கு. அருகில்‌ வந்ததும்‌. என்னைப்‌ பார்த்தாள்‌. . 
சற்றுத்‌ தயங்கி நின்றாள்‌. “வண்டி புறப்படப்‌: 
போகிறதே!” என்றேன்‌. என்னத்தைச்‌ சொல்ல. 
அவள்‌ சட்டென்று வண்டிக்‌ கதவைத்‌ திறந்து 
கொண்டு உள்ளே வந்தாள்‌... வந்தவள்‌ எனக்கு. 
எதிரில்‌ உட்கார்ந்து, என்னை ஏறிட்டுப்‌ பார்த்தான்‌ 


ஒற்றை ரோஜா 15 


' என்‌ நெஞ்சு அபார வேகமுள்ள' விமான: 
 என்ஜினைப்‌ போல்‌ அடித்துக்‌ கொண்டது. பகல 


₹₹புரருங்கள்‌! இப்போதெல்லாம்‌ ரயிலில்‌ தனி' 
யாகப்‌ பிரயாணம்‌ செய்வது அபாயம்‌ என்றுசொல்‌: I 
கிருர்களே! பெண்கள்‌ வண்டியில்‌ இன்னும்‌ யாரா 
வது பெண்கள்‌ ஏறுவார்கள்‌ என்று பார்த்‌ 2தன்‌ . 
ஒருவரும்‌. ஏறவில்லை. ரயிலில்‌ கொலைகூட. நடக்‌ 
றது என்று சொல்லுகிறார்கள்‌. நானும்‌. இந்த 
வண்டிக்கே வந்துவிடலா மா என்று பார்க்கிறேன்‌. 
நீங்கள்‌.  மதராசுக்குத்தானே de 
என்று கேட்டாள்‌. 


எல்லையில்லாத உற்சாகத்துடன்‌ நான்‌. 
“அமாம்‌; மதராஸ்‌ க்குத்தான்‌ போகிறேன்‌. நீங்‌ 
கள்‌ பேஷாக இந்த வண்டிக்கே வரலாம்‌. சாமான்‌ 
களை கொண்டுவரச்‌ சொல்லட்டுமா? ஏ... போர்ட்‌ 
ட... என்றேன்‌. 


“(இப்போது வண்டார்‌ அடுத்த ஸ்விம்‌ 
பார்த்துக்கொள்ளலாம்‌!'” என்று An 
அந்தப்‌ பெண்‌ இறங்கிச்‌ சென்றாள்‌. ப 


soe 


.. அவள்‌ இறங்கிய உடனே, யாரோ ர்வ 
கென்று கதவைத்‌ திறந்துகொண்டு உள்ளே வந்‌. 
தார்‌. கையில்‌ ஒரு பிரயாணப்பெபட்டியும்‌ வைத்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. பெட்டியைப்பலகையில்வைத்து 
விட்டு என்னையும்‌ போய்க்கொண்டிருந்த பெண்ணை 
யும்‌ இரண்டு மூன்று தடவை மாற்றி மாற்றிம்‌ 
பார்த்தார்‌. தொண்டையைக்‌ கனைத்துக்கொண்டு 


a6. ஒற்றை ரோஜா 


“£மன்னிக்கவேண்டும்‌ ! ஒரு வேளை இந்த. வண்டி 
“ரிஸர்வ்‌ ஆகியிருக்கிறதோ??? என்றார்‌. 


(௭ “ஆமாம்‌”. என்று. . ஒரு பொய்‌. சொல்லி 
அவரை இறங்கிப்‌ போகச்‌ சொல்லலாமா என்று 
என்‌ மனத்தில்‌ ஒரு கெட்ட எண்ணம்‌ உதித்தது. 
“இதற்குள்‌; கார்டு குழல்‌ ஊதும்‌ சத்தம்‌ கேட்‌ 
து ரயில்‌: புறப்படுவது ற்குள்‌ அவள்‌ வண்டியில்‌ 
ஏறிவடுகிறாளா என்று எட்டிப்‌ பார்த்தேன்‌. அந்த 
அழகிய ஒற்றை ரோஜாப்பூ கண்ணைக்‌ கவர்ந்தது. 
அந்தப்‌ பூவை அணிந்தவள்‌ ப்ரியாய ஏறியதும்‌, 
ஏயிலும்‌ நகர்ந்தது. 


கா்‌ அத்தியாயம்‌ 


என்‌ வண்டியில்‌ ஏறிய மனிதர்‌ அப்பா! பயங்‌ | 
கரம்‌!” என்றார்‌. அவரை ஏறிட்டுப்‌ பார்த்தேன்‌. 
படித்த நாகரிக மனிதராகக்‌ காணப்பட்டார்‌. 
வயது. நாற்பது இருக்கும்‌. ஐரோப்பிய உடை தரித்‌ 
திருந்தார்‌. அவருடைய கண்கள்‌ ரயிலின்‌ அபாய. 
அறிவிப்பு விளக்கைப்‌. போல்‌ சிவப்பாக ஜொலித்‌ . 
தன. 


சட்டைப்‌ பையிலிருந்து ஒரு புட்டியை எடுத்து 
அதிலிருந்த : பானத்தைக்‌ கடகடவென்று வாயில்‌ 
விட்டுக்கொண்டு டு குடித்தார்‌. 


“ஐயோ. என்ன வெப்பம்‌! மரண தாகம்‌ 


அடுத்துவிட்டது!'” ட்ட தமக்குத்தாமேசொல்லிக்‌ 
கொண்டார்‌. 


ஒற்றை ரோஜா Oe 


[ரிறகு, என்னை நோக்கி, “அந்த அற்புதத்தைப்‌ 
பார்‌ தீதிரா?”” என்றோர்‌. 


ஏந்த அற்புதத்தை?” என்று கேட்டேன்‌. 


(இந்த ஒற்றை ரோஜாப்‌. பூவைத்தான்‌!"" 
என்றார்‌. 

“அதில்‌ அற்புதம்‌ என்ன?” என்று சிறிதகோப்‌: 
மான குரலில்‌ கேட்டேன்‌. 


“அற்புதம்‌ என்னவா! ஆம்‌, கன தெரி: 
யாது. தெரிகிற்தற்கு நியாயம்‌ . இல்லை. அந்த. 
ஒற்றை ரோஜாப்‌ பூவிலேதான்‌ என்‌ உயிர்‌. இருகி: 
கிறது?” என்று சொல்லிவிட்டு, ஒரு விகாரமான: 
புன்னகை புரிந்தார்‌. 


அவர்‌ ஏகோ அநுசிதமான பரிகாசம்‌ செய்யப்‌ 
போ ூருர்‌ என்று எண்ணினேன்‌. ஆகையால்‌ ஆத்‌. 
திரம்‌ பொங்கிக்கொண்டு வந்தது. 


“இன்னமும்‌. எனக்குப்‌ புரியவில்லை!” மஞ்‌ 
கடுமையான குரலில்‌ கூறினேன்‌. . ப 


“அமாம்‌; அந்த ஒற்றை ரோஜாப்பூவில்காண்‌: 
என்‌ உயிர்‌ இருக்கிறது... ஆகையினாலேயே மூன்று: 
நாளாகியும்‌ அது வாடாமலிருக்கிறது!”' என்றார்‌. 


நான்‌. சிறு பிள்ளையாக இருந்தபோது, ஒரு: 
ஆரம்பப்‌... பள்ளிக்கூடத்‌ தில்‌ படித்துக்கொண்- 
டிருந்தபோது, ஒரு தடவை எங்கேயோ பராக்குப்‌. 
பார்த்துக்கொண்டிருந்தேன்‌. வாத்தியார்‌ பிரம்‌ 
பினால்‌ சுளீர்‌ என்று முதுகில்‌ அடித்தார்‌. அச்சமயம்‌. 


18 I ஒற்‌ ற ரோஜா 


என்‌: தலையிலிருந்து ஆயிரம்‌ மின்னல்கள்‌ கிளம்பி 
வெளியில்‌ சென்றதுபோலத்‌ தோன்றியது. அத்‌. 
தகைய உணர்ச்சி இப்போதும்‌ உண்டாயிற்று. 
அந்த ஒற்றை ரோஜாப்பூ சிறிதும்‌ வாடா மலிருப்ப 
தின்‌ அதிசயத்தை அதுவரையில்‌ நான்‌ . எண்ணிப்‌ 
பார்க்கவில்லை. அது நிஜ ரோஜாப்‌ பூவாயிருக்க: 
முடியாது; நிஜ ரோஜாவைப்போல்‌ அபூர்வவேலைப்‌ 
பாட்டுடன்‌ செய்த செயற்கை ரோஜாப்‌ பூவாகத்‌ 
தான்‌ இருக்கவேண்டும்‌. அதனால்‌ என்ன! நிஜ. 
ரோஜாப்‌ பூவுக்குப்‌ பதில்‌ செயற்கை ரோஜாப்‌ 
பூவை வைத்துக்கொள்வதில்‌ என்ன தவறு? 
உடனே, அவளுடைய தந்த வர்ணக்‌ கழுத்தில்‌ 
அணிந்திருந்த இரட்டை வட முத்து மாலை என்‌ 
கவனத்துக்கு வந்தது. அதுவும்‌ செயற்கை முத்து 
மாலைதான்‌. அதனால்‌ என்ன? அவர்களுடைய 
கையில்‌ . அணிந்திருந்த இரண்டு அழகிய சங்கு 
வளையல்களும்‌ என்‌ நினைவுக்கு வந்தன. தங்கத்‌ 
இனாலும்‌ வைரத்தினாலும்‌ மற்றும்‌ விலை உயர்ந்த 
ரத்தினங்களினாலும்‌ ஆபரணங்களைச்‌ செய்து லெ. 
ஸ்திரீகள்‌ போட்டுக்கொள்கிருர்கள்‌. அதனால்‌ அவர்‌ 
களுடைய அழகு அதிகமாகி. விடுறதா? அவலட்‌ 
சணந்தான்‌ அதிகமாகிறது... . 

இம்மாதிரிச்‌ சிந்தனையில்‌ நான்‌ ஆழ்ந்திருந்த 
போது அந்த மனிதர்‌ தொண்டையைக்‌ கனைத்துக்‌ 
கொண்டு, “இது இரண்டாம்‌ வகுப்பு வண்டியா?” 
என்று கேட்டார்‌. I | ட்‌ 


“ஆமாம்‌!” என்றேன்‌. . 


ஒற்றை ரோஜா 19 


“அதுதானே பார்த்தேன்‌! என்னிடம்‌ முதல்‌ 
வகுப்பு டிக்கட்‌ இருக்கறது. திண்டுக்கல்லில்‌ முதல்‌. 
வகுப்பு வண்டிக்‌ தப்‌ யகம்‌ என்றார்‌. 


உடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று. 
அதை அவரும்‌ தெரிந்துகொண்டார்‌. “அதற்குள்‌ 
உமக்கு ஒரு எச்சரிக்கை செய்துவிட விரும்பு 
கிறேன்‌.”்‌ ; 


“என்ன எச்சரிக்கை? என்று கேட்டேன்‌. 


அந்து. ஒற்றை ரோஜாப்‌ பூக்காரியைப்‌ 
பற்றித்தான்‌. அவளுடைய ஊர்‌, பெயா்‌ உமக்குத்‌ 
கர்மா என்றார்‌. 


ரியா. தெரிந்துகொள்ள விரும்பவும்‌ 
இல்லை” என்றேன்‌. | | 


அனாலும்‌ அந்த மனிதர்‌ விடவில்லை. “அவள்‌ 
பெயர்‌ மனோகரி; அவளுடைய ஊர்‌ கொழும்பு!” 
என்றார்‌ ப 


மனோகரி என்ற பெயரைக்‌ கேட்டதும்‌ என்‌ 
உள்ளம்‌ பூரித்தது. என்ன அழகான பெயர்‌! 
“மனோகரி”, “மனோகரி” என்று இரண்டு மூன்று 
தடவை வாய்க்குள்‌ சொல்லிப்‌ பார்தது க்கட்‌ 
டேன்‌. 


கொழும்பு நகரைப்பற்றி நான்‌ எவ்வள்வோ 
கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. ஆனால்‌, பார்த்த தில்லை. 


20 ஒற்றை ரோஜா 


நவநரகரிகத்தில்‌ றந்த அந்த. நகரத்திலேதான்‌ 


இத்தகைய பெண்‌ பிறந்து ர்க க 


அதில்‌ ஆச்சரியம்‌ என்ன? 


அந்த மனிதருடைய பேச்சைக்‌. கேட்பதில்‌ 
எனக்கு ஏற்பட்டிருந்த அருவருப்பு மாறிவிட்டது. 


திண்டுக்கல்‌ -. ஸ்டேஷன்‌ வருவதற்குள்‌ அவரிட. 
மிருந்து அந்தப்‌ பெண்ணைப்பற்றிக்‌ கூடிய வரையில்‌ : 
தெரிந்துகொள்ள வேண்டும்‌ என்ற ஆசையும்‌ 


உண்டாகிவிட்டது. 


அடடா! அந்து. ஆசையின்‌: விளைவு என்ன 


கோரபயங்கரம்‌! முதலில்‌ நினைத்‌ தபடியே௮வருடன்‌. 


நான்‌ பேச்சுக்‌ கொடுக்காமல்‌ இருந்திருக்கக்‌ 
கூடாதா? 5. 


உங்களுக்கும்‌ கொழும்புதான்‌ . போலிருக்‌ 
கிறது. அந்தப்‌ பெண்‌ கொழும்பில்‌ உங்கள்‌ அக்கம்‌. 
பக்கத்து வீட்டைச்‌ எசசித்கவளே சட்‌ என்னு கேட்டு 


வி ட்டேன்‌. 


உடனேஅவர்‌ தம்முடைய கதையை ஆரம்பித்‌. 


தார்‌. பயங்கரமான விஷயங்களைப்படிக்க விருப்ப 


மில்லாத வாசகர்கள்‌ இந்தப்‌ பகுதியை இங்கேயே 
விட்டுவிட்டு, அடுத்த பகுதியிலிருந்து படிக்கத்‌. 


தொடங்குவது நலம்‌. 
அவர்‌ கூறியதாவது: 


“அவளும்‌ நானும்‌ அக்கம்‌ பக்கத்தில்‌ வீிப்ப 
வர்கள்‌ அல்ல... கொழும்பு நகரம்‌ மிகப்பெரியது... 


த்‌ வ வனை 
த்‌ ட 


ஒற்றை ரோஜா தம. 


அதில்‌ நான்‌ ஒருபக்கத்திலும்‌ அவள்‌. ஒரு ப்க்கத்தி 
லும்‌ இருக்கிறோம்‌ கண்டியிலிருந்து கொழும்புக்கு. 
வரும்‌ றயிலில்தான்‌ அவளை ' முதலில்‌ சந்தித்‌! 
தேன்‌. அந்தப்‌ பாதையில்‌ வரும்‌ - போது இரு பக்‌. 
கத்திலும்‌ உள்ள அழகிய காட்சிகளைப்பற்றிப்‌ 
பேசாவிட்டால்‌ நெஞ்சு வெடித்துவிடும்‌! நீர்‌ இலங்‌ 
கைக்கு வந்ததில்லை. வந்திருந்தால்‌, கண்டி 
கொழும்புப்பாதையில்பிரயாணம்‌ செய்திருந்தால்‌, 
உமக்கு நான்‌ சொல்வது விளங்கும்‌. அவ்வளவு 
அழகான இயற்கைக்‌ காட்சிகளை உலகில்‌ வேறு 
எங்கும்‌ காணமுடியாது. | 


“நாங்கள்‌ ஏறியிருந்த வண்டியில்‌ எங்களைத்‌: 
தவிர வேறு யாரும்‌ இல்லை. ஆகையால்‌, அவ: 
ளுடனே நான்‌ பேசவேண்டிய தாயிற்று. அவளும்‌ 
உம்காகுமாகே பேசிக்‌ கொண்டு  வந்தாள்‌., 
கொழும்பு ஸ்டேஷன்‌ சமீபித்ததும்‌ : ஒருவருடைய 
விலாசத்தை ஒருவர்‌ கேட்டுத்‌  தெரிந்துமிகாண்‌: 
டோம்‌. அவளுடைய வாசம்வெள்ளவத்தை என்று 
தெரிந்துகொண்டேன்‌. மதராஸாக்கு மாம்பலம்‌ 
எப்படியோ; அப்படிகொழும்புக்குவெள்ளவத்தை . 
தன்னுடைய வீட்டுக்கு ஒருநாள்‌ வரும்படி கேட்டுக்‌ 
கொண்டாள்‌. “அடுத்த ஞாயிற்றுக்ழெமை வருகி 
றேன்‌”. என்று ஒப்புக்கொண்டேன்‌." “அந்தப்படியே 
மறு "ஞாயிற்றுக்கிழமை வெள்ளவத்தை சென்று; 
அவளுடையவீட்டைத்‌ தேடிக்‌. கண்டு பிடித்தேன்‌. 
நான்‌. போனபோது. அவள்‌ வீட்டில்‌ இல்லை.” வேலைக்‌ 
காரன்‌ ஒருவன்‌ இருந்தான்‌. ' டண்‌ வந்து 

௮ 


f- 


22 ஒற்றை ரோஜா 


விடுவார்கள்‌: உட்காருங்கள்‌!” என்றான்‌. வீட்டுத்‌ 
- தாழ்வாரத்தில்போட்டிருந்த சாய்மான நாற்காலி 
ஒன்‌ றில்‌ அமர்ந்தேன்‌. கடற்காற்று சுகமாக வந்து 
கொண்டிருந்தது. : வீட்டு வாசலில்‌ ' இருந்த சிறிய ந 
கோட்டத்தில்‌ புஷ்பச்‌ செடிகளும்‌ அலங்கார 
குரோட்டன்ஸ்‌ செடிகளும்‌. கொழுகொழுவென்று. 
வளர்ந்திருந்தன. அவற்றில்‌ ஓரே ஒரு ரோஜாச்‌. 
செடியும்‌ இருந்தது. 'அற்கச்‌ செடியில்‌ ஒற்றை 
சரோஜா ஓன்று மலர்ந்தது. .“நான்கான்‌ : புஷ்பங்‌ 
களின்‌ நாஜா”: என்று. தறம அனை 
டிருந்தது. ட டட ட 


நேரமாக ஆக என்‌ மனத்தில்‌ ஒரு பதை 
பதைப்பு ஏற்பட்டது. “இது யார்‌ வீடோ, 
என்னவோ? அந்தப்‌ பெண்ணுக்குச்‌ சொநிதலிகர்‌. 
ர்கள்‌ எப்படிப்பட்டவர்களோ? அவள்‌ அழைத்‌ 
தாள்‌. என்று நாம்‌ வந்துவிட்டோமே! இது சரி 
யான காரியமா?” என்ற எண்ணங்கள்‌ "தோன்றி 
என்‌ உள்ளல்‌ குழப்பின. 


“ஒறிதுநேரத்துக்கெல்லாம்‌ மனோகரிவந்தாள்‌. | 
என்னைப்‌ பார்த்ததும்‌ அவள்‌ “வாருங்கள்‌! வாருங்‌ 
கள்‌! நீங்கள்‌ வருவதாகச்‌. சொன்னதை மறந்து 
விட்டேன்‌”! என்றாள்‌. பிறகு, அவளுடன்‌ வந்த 
வருக்கு என்னை . அறிமுகப்படுத்தி வைத்தாள்‌. 
பிறகு, என்னை உள்ளே . அழைத்துப்போய்‌, விருந்‌ . 
தினரை . வரவேற்பதற்குரிய விசாலமான முன்‌ 
அறையில்‌ உட்கார வைத்தாள்‌. சிறிது நேரத்துக்‌ 
கெல்லாம்‌. அவளும்‌ வந்து. எதிரில்‌ உட்கார்ந்து 





ஒற்றைரோஜா அத்த 


"கொண்டாள்‌. வேலைக்காரன்‌ டூ கொண்டு வந்து 
கொடுத்தான்‌.” நான்‌ டீ சாப்பிட்டுக்கொண்டே 
சயிருக்கையில்‌ என்‌ பின்னால்‌ வந்து யாரோ நிற்பதை 
உணர்ந்தேன்‌. உடனே என்‌ மண்டையில்‌ “படர்‌, 
என்று ஒரு அடி. விழுந்தது. அவ்வளவுதான்‌: 
செத்து விழுந்துவிட்டேன்‌... ஆமாம்‌, ஐயா, 
அமாம்‌! செத்துத்தான்‌ விழுந்தேன்‌. ' உமக்கு : 
நம்பிக்கைப்படாதுதான்‌... கதையைப்‌ பூராவும்‌ 
கேட்டுவிடும்‌. செத்து விழுந்த என்பேரில்‌ ஒரு 
கம்பளத்தைப்‌ போட்டுமூடினார்கள்‌. நான்‌ செத்துப்‌ 
போய்விட்டேன்‌ என்று எனக்கு நன்றாகக்‌ தெரிந்‌ 
தது. “ஆனால்‌, என்‌ உயிர்‌ மட்டும்‌ அங்கேயே சுற்றி 
வந்துகொண்டிருந்தது. என்‌ உடம்பை “இவர்கள்‌ 
என்னதான்‌ செய்யப்போகிருர்கள்‌ என்று அறிந்து 
கொள்ள விரும்பினேன்‌. அதனால்தான்‌ அங்கேயே 
வட்டமிட்டுக்கொண்டிருந்தேன்‌. அன்று நள்ளிர 
வில்‌ இந்தப்‌ பெண்ணும்‌ அவளோடு வந்த ஆடவ 
னும்‌ என்‌ உடலைத்‌ தூக்கிக்கொண்டு போனார்கள்‌. 
தோட்டத்தில்‌ ஒரு பெரிய குழி வெட்டப்பட்டிருந்‌ 
குது. அதில்‌ என்‌ உடம்பைப்‌ போட்டுப்புதைத்தார்‌ 
கள்‌. எல்லாம்‌ முடிந்ததும்‌ மனோகரி ஒரு பெரு 
மூச்சு விட்டு ஐயோ!” பாவம்‌!” என்றாள்‌; அவள்‌ 
கண்களில்‌ கண்ணீர்‌ த்துளிகளும்‌ வந்தன. எனக்கு 
என்னவோ பரமதிருப்‌ தி அகிவிட்டது. பிறகு,அவர்‌ 
கள்‌ கொஞ்சதூரத்தில்‌ பூச்சட்டியில்‌ இருந்த ஒரு 
ரோஜாச்‌. செடியைப்‌ பெயர்த்து எடுத்து, என்னைப்‌ 
புதைத்த டடத்தின்மேல்‌ அதைநட்டுவிட்டார்கள்‌.- 
மனோகரி ஒரு சிறிய பாத்திரத்தில்‌ தண்ணீர்‌ 


ன “ஒற்றை ரோஜா 


கொண்டுவந்து ஊற்றினாள்‌. அந்தத்‌ தண்ணீ 
ரோடு. அவளுடைய கண்ணீர்த்‌ துளிகளும்‌ கலந்த 
தாக எனக்குத்‌ தோன்றியது. 4 


.... “என்‌ உயிருக்கு இன்னமும்‌ அவ்விடத்தை 
விட்டுப்‌ போக மனமில்லை. அந்தக்‌ குழியையும்‌ 
- அதன்மேலிருந்த செடியையும்‌ சுற்றி வட்டமிட்டுக்‌ 
கொண்டிருந்தது . கொஞ்ச நாளைக்கெல்லாம்‌ அந்த 
ரோஜா செடியில்‌ ஒரு மொட்டு விட்டது. அந்த 
மொட்டுக்குள்‌ போய்‌ என்‌ உயிர்‌ புகுந்துகொண் 
டது. மொட்டு மலந்து. பூவாயிற்று. நானும்‌ அது. 
. லேயே காத்திருந்தேன்‌. மனோகரி அந்த ரோஜா 
வைப்‌ பறித்துத்‌ தன்‌ கூந்தலில்‌ சூடிக்கொள்வாள்‌ 
என்ற ஆசையோடு காத்திருந்தேன்‌. அம்மம்மா! 
அப்படிக்‌ காத்திருக்தம்போது ஓவ்வொரு விநாடி. 
யும்‌ ஒரு யுகமாக இருந்தது. கடைசியில்‌, அவள்‌ 
வந்து, தன்‌ தங்கக்‌ கரத்தினால்‌ அந்த ரேரஜாவைப்‌ 
பறித்துத்‌ தன்‌ தலையிலே சூடிக்கொண்டாள்‌. அப்‌ 
புறந்தான்‌ என்‌ ஆத்மா சாந்தி அடைந்தது. 

“தம்பி! உன்னைப்‌ பார்த்தால்‌ நல்ல அறிவாளி 
யாகத்‌: தோன்றுகிறது. ஆகையால்‌, நீயே ' ஒரு 
வேளை ஊஇத்துக்கொண்டிருப்பாய்‌. அவர்கள்‌ 
வீட்டுத்‌ தாழ்வாரத்தில்‌, சாய்மான நாற்காலியில்‌ 
சாய்ந்துகொண்டு சிறிது நேரம்‌ தூங்கிவிட்டேன்‌: 
அப்போது நான்‌ கண்ட "கனவையே இத்தனை 
நேரம்‌ சொன்னேன்‌. மனோகரி திரும்பி வந்த 
“பிறகு அப்படியெல்லாம்‌ என்னை ஒன்றும்‌ செய்து 
வில்லை. மரியாதையாகப்‌ பேசித்‌ இருப்பி 


அனுப்பினாள்‌. அதன்‌ . பிறகு அடிக்கடி நாங்கள்‌ 
சந்திப்ப துண்டு! . இருந்தபோதிலும்‌, அவளுடைய. 
கூந்தலில்‌ ஒற்றை ரோஜாப்‌ பூவைக்‌ கண்டால்‌: 
மாத்திரம்‌ எனக்கு ஒரு திகில்‌ உண்டாகிவிடுகிறது. | 
ன்‌ கண்ட கனவு ம க்கு வற்துவிடுநெது i 


ல ங்கிற பாதிக்‌: கதை பண்றத ல்‌ ட, ரன டு 
வந்தபோது, அவர்‌ பைத்தியக்கார, ஆஸ்பத்திரியி 
லிருந்து தப்பி வந்தவராயிருக்க. வேண்டுமென்று. 
எண்ணிக்கொண்டேன்‌. அவரிடம்‌ இவ்வண்டியில்‌ 
தனியாக மாட்டிக்கொண்டோமே என்று கொளு 
சம்‌ கவலையாகவும்‌ இருந்தது. அவ்வளவும்‌ கனவு 
என்று "அவர்‌ கதையை முடித்தபோது என்னை ' 
யறியா மலே. பெருமூச்சு விட்டேன்‌. '- இவர்‌ ஒரு 
விளையாட்டுமனிதர்‌. என்று முடிவு செய்துகொண் ்‌ 
டேன்‌. ஆயினும்‌, இப்படியெல்லாம்‌ பயங்கரமாக 
ஏன்‌ கற்பனை செய்ய வேண்டும்‌? அவருடைய மூளை 
யில்‌ ஏதேனும்‌: கொஞ்சம்‌ ககன று இருந்தாலும்‌ 
இருக்கலாம்‌. 


ரயில்‌ வண்டி தண்டவாளம்‌ மாறும்‌ கடபுட 
சத்தம்‌ கேட்கலாயிற்று. திண்டுக்கல்‌ ஸ்டேஷனுக்‌ 
குள்‌ வண்டி opie a சனா 
அது எச எக ப ப 


“இதோ. பாரும்‌! . நான்‌... இண்டுக்கல்வில்‌, 
இறங்கி, முதல்‌ வகுப்பு வண்டி ஏதாவது காலியிருக்‌.. 
கிறதா என்று பார்த்து வருகிறேன்‌. அது வரையில்‌ 
இந்தப்‌ பெட்டி இங்கேயே இருக்கட்டு ம்‌. ஒரு... 


26. ... ஒற்றை ரோஜா 


விஷயம்‌; : அந்தப்‌ பெண்‌: உம்முடன்‌ பேச மறுபடி. 
யும்‌ வருவாள்‌ என்று தோன்றுகிறது. அவள்‌ 
கூந்தலில்‌ உள்ள ஒற்றை ரோஜாப்பூவை எப்படி 
யாவது நீர்எடுத்து வைத்திருந்து என்னிடம்‌ஒப்பித்‌ 
தால்‌, ஆயிரம்‌ ரூபாய்‌ உமக்குக்‌ கொடுக்கிறேன்‌. 
இல்லை; ஆயிரம்‌ ரொம்பக்குறைவு, இரண்டாயிரம்‌ 
ரூபாய்‌ தருகிறேன்‌. சரிதானே! ஆனால்‌, அவளுக்கு. 
_ மட்டும்‌ தெரியக்கூடாது. தெரிந்தால்‌ வற்றில்‌! 
ஆபத்து! தெரிந்ததா?” 


இந்த. - மனிதருக்கு மூளைக்‌ தனா 
சந்தேகமில்லை. பெட்டியையும்‌ . எடுத்துக்கொண்டு 
தொலைந்து போகக்கூடாகோ!. மறுபடியும்‌. இவர்‌... 
இங்கேயே. வருவதாயிருந்தால்‌ நாம்‌. இறங்கி வேறு 
வண்டி. . பார்த்துக்கொள்ள. ' வேண்டியதுதான்‌ 
என்று தீர்மானித்தேன்‌... .. டக. 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌... 


திண்டுக்கல்‌ : ஸ்டேஷனில்‌. வண்டி . நின்றது... 
“இறுமலை வாழைப்பழம்‌'”, “சரம்பார்‌ சாதம்‌”, 
“ரியாணி” என்னும்‌ கூக்குரல்கள்‌ காதைத்‌ 
தளைத்‌ தன. ' அந்த மனிதர்‌ இறங்கி அவசரமாகப்‌ 
போனார்‌. பெட்டியை வைத்துத்‌ தொலைத்துவிட்டுத்‌ 3 
தான்‌ போனார்‌. அந்தப்‌ பெண்‌ ஒரு வேளை இந்த 
வண்டியில்‌ ஏறிக்கொள்ளலாம்‌ என்று வந்தால்‌... 


ஒற்றை ரோஜா . 27 
இந்தப்‌ பெட்டு ஒரு தடையா “யிருக்கலாமல்லவா? 
அவர்‌: கூறியவற்றில்‌ ' ஏதேனும்‌ கொஞ்சமாவது 
உண்மை யிருக்குமா? அந்தப்‌. பெண்ணின்‌: ஊர்‌ 
கொழும்பு, அவள்‌ பெயர்‌. மனோகரி என்பவை 
யேனும்‌ நிஜமாயிருக்குமா? : 


அதிக நேரம்‌ “நான்‌ யோசிக்க இழியிவில்லை. 
அவளே வந்துவிட்டாள்‌. என்‌ வண்டியின்‌ அருகில்‌ 
வந்து நின்றாள்‌. நானும்‌. wp னர oo 
இறங்கினேன்‌. ட ட ட ட க அய 


“இங்கே ரயில்‌: எத்தனை நேரம்‌ நிற்கும்‌?! 
கா வ்‌ ஏழடி. கல்ஸ்ட்‌ ha 


“ஜந்து, நிமிஷந்‌: தான்‌ திற்கும்‌ ம்‌. 

“அப்படியானால்‌. என்‌. டட தகக இங்கே 
ஏற்ற... முடியாது. இரு ச்சனாப்பள்ளியில்‌ . தான்‌ 
மாற்ற வேண்டும்‌. இந்க வண்டியில்‌ வந்து ஒருவர்‌ 
ஏ.றினாரே, அவர்‌ இறங்கிப்போவதைப்பார் த்தேன்‌... 
அவளு... என்னைப்பற்றி எதாவது சொன்னாரா?” 
என்றன்‌. oe Dire 

அம்‌, இடுக்கி சொன்னார்‌. அதையெல்‌ 
லாம்‌ நான்‌ பொருட்படுத்தவில்லை.”? ' பம்‌ 


“அவர்‌ என்னதான்‌ :சசொன்னார்‌?”” என்று 
கேட்டாள்‌... ்‌ டக வ்‌ வரி 


28 ஒற்றை ரோஜா . 


உங்கள்‌: '. ஊர்‌ கொழும்பு என்றும்‌, பெய்ர்‌- 
மனோகரி என்றும்‌ சொன்னார்‌. உங்களை. அகன்‌ எ 
வக அண்டு என்னும்‌ கூறினார்‌. : பஸரி 


“அவ்வளவு வரை அவர்‌ கூறியவை : உண்மை 
தான்‌. வேறு ஒன்றும்‌ சொல்லவில்லையா?” | 


“இன்னும்‌ ஏதோ. உஷறினர்‌! லாம்‌ 
ஏன்‌. கேட்கிறீர்கள்‌?” | 


னும்‌; என்னைப்பற்றி. ஏதாவனது'. வதுர்ம்‌ 
சொல்லியிருப்பார்‌. அதையெல்லாம்‌ நீங்கள்‌ தம்‌ 
பாததற்காக ரொம்ப வந்தனம்‌! நான்‌ பயந்தது 
உண்மை ஆயிற்று. அங்கே “புஷ்கோட்‌' மனிதர்கள்‌ 
மூன்றுபேர்‌; இங்கே ஸுட்‌ போட்ட ஒருவர்‌. 
ஆக, நாலுபேர்‌ என்னைத்‌ தொடர்ந்து இந்தவண்டி 
யில்‌ வருஇிருர்கள்‌. நீங்கள்தான்‌. எனக்கு: உதவி 
செய்யவேண்டும்‌! ”” ர்‌ 

“எதற்காக உங்களைத்‌ தொடர்ந்து வருநறொர்‌ 
கீள்‌? எதற்காக நீங்கள்‌ பயப்படவேண்டும்‌? எனக்கு 
ஒன்றுமே புரியவில்லையே! உண்மையில்‌ அபாயம்‌ 
ஏற்படுவதாயிருந்தால்‌, சும்மா இரந்து என்ன 
பயன்‌? ரயில்வே போலீஸாரிடம்‌ சொல்லலாமே!” 
என்றேன்‌. 

“வேண்டாம்‌... வேண்டாம்‌! போலீஸாரிடம்‌ 
மட்டும்‌ சொல்ல . வேண்டாம்‌...  அதைக்காட்‌ 
டிலும்‌...'்‌ 

' இவ்விதம்‌ கூறிய மனோகரி, பேச்சை நடுவில்‌ 
நிறுத்தி, என்‌ வண்டிக்குள்‌ எட்டிப்‌ பார்த்தாள்‌. 


ஒற்றை ரோஜா ie 29 


அங்கே “வைத்திருந்த பெட்டி அவளுடைய ஸிவ? 
னத்தை அடியோடு கவர்ந்துவிட்ட தாகத்‌ தெரிந்‌ 
தது. அதை. உற்றுப்‌ , பார்த்துக்கொண்டே. நின்‌ 
றன்‌. அப்போது அந்த, அழகிய பால்‌ வடியும்‌. முகத்‌, 
இல்‌ பீதியின்‌ சாயை. பரவியதைப்‌. பார்த்தேன்‌ 
எனக்கு ... அவளிடம்‌ பரிதாபமும்‌. உஷ்டராயற்னுட 
ஒருவித வியப்பும்‌ உண்டாயிற்று. 


ட ஆமாம்‌; அது அந்தமனிதருடைய. ட: 
தான்‌. பிற்பாடு. , வந்து. . எடுக்ஆர்‌ செக கர்‌: 
சொல்லிவிட்டுப்‌ போனார்‌!” என்றேன்‌. ப 


“திருச்சியில்‌ உங்கள்‌ வண்டியில்‌. வந்து: பன்றிக்‌ 
கொள்ளலாம்‌ என்று வ ல்‌ த்ர வ்‌ 
முடியாது போலிருக்கிறது!" என்றாள்‌... ப்‌ 


| ஏன்‌ முடியாது? அந்த ஆசாமி மறுபடி வந்‌. 
தால்‌ அவரை விரட்டியடித்துவிடுகிறேன்‌. அல்லது 
இரண்டு பேரும்‌ வேறொரு வண்டியைப்‌ பார்த்து. 
்‌ ஏறுவோம்‌. . மூன்றாம்‌. வகுப்பில்‌ வேண்டுமானாலும்‌: 
ஏறிக்கொண்டு போவோம்‌. நீங்கள்‌ கொஞ்சங்கூட 
பயப்பட வேண்டாம்‌. நான்‌ இருக்கும்போது: உங்க 
ளுக்கு ஒருவித அபாயமும்‌ வருவதற்கு விடமாட்‌ 
டேன்‌!'” என்றேன்‌. 


| “சரி, எல்லாவற்றுக்கும்‌ திருக்க ' ய 
யோசித்துக்கொள்ளலாம்‌'' என்று சொல்லிவிட்டு, 
_ மனோகரி திரும்பி அவள்‌ வண்டிக்குப்‌ போனாள்‌. 
அவள்‌ தலையிலிருந்த ஒற்றை ரோஜாப்பூ மீண்‌ 
இம்‌. என்‌ கண்ணில்‌ பட்டம்‌ இந்‌ தத்‌ தடவை அது 


3... ஒற்றை ரோஜா 


ஏகோ மர்மம்‌... நிறைந்த பொருளாக எனக்குத்‌ 
தோன்றியது. 


பெட்டியை எடு டுத்துக்கொண்டு போக அந்த 
ச்ன்ம்‌ வரவேயில்லை. ரயில்‌ புறப்பட்டுவிட்டது. 
கொந்தளிக்கும்‌ கடலில்‌ அலைகள்‌ எழுந்து விழுவது 
போல்‌, என்‌ மன்ற எண்ண டார வந்த 
மோதின. | 

. மனோகரியும்‌ அவளைத்‌ தொடர்ந்து அதே ரயி 
லில்‌ வருவதாக அவள்‌ கூறிய நான்குபேரும்‌ அந்த 
அலைகளில்‌ புரண்டு புரண்டு எழுந்தார்கள்‌. | 

ஏதோ... ஒரு மர்மச்‌ சுழலில்‌ நான்‌ சிக்கிக்‌ . 
கொண்டு விட்டதாகத்‌ தோன்றியது. . அது என்ன 
வாயிருக்குமென்று எவ்வளவோ. . யோசித்தும்‌ 
தலைகால்‌ ஒன்றும்‌ புரியவில்லை. 


அந்தப்‌ (பெண்‌ ஏதோ ஒரு எவனை நடி சிக்கிக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌ என்பதுமட்டும்‌ நிச்சயம்‌. எது 
எ.ப்படியிருந்தாலும்‌ அவளுக்கு ஆதரவாக நின்று, 
உதவி: செய்ய வேண்டுமென்று. . தீர்மானித்துக்‌ 
கொண்டேன்‌. : அந்த : முயற்சியில்‌ உயிரையே 
கொடுக்க வேண்டியிருந்தாலும்‌ சரிதான்‌. பாப 
நாசம்‌ அருவியில்‌ விழுந்து உயிர்‌ துறந்து அநாதைப்‌ 
பிணமாவதைக்‌. காட்டிலும்‌ இப்படிப்பட்ட ஒரு 
நிராதரவான ட பெண்ணுக்கு உதவி செய்து உயிரை 
விடுவது மேல்‌ அல்லவா? ஒருவேளை, அதற்காகவே 
தான்‌ கடவுள்பாபநாசத்தில்‌ நம்முடைய புத்தியை 
மாற்றி. அருளினாுரோ என்னவோ? '' அனால்‌, 
மனோகரி கொஞ்சம்‌ .. நம்மிடம்‌ அதிக நம்பிக்கை 


| 


ஒற்றை ரோஜா மமம்‌... 


வைத்துஎல்லாவற்றையும்‌ விவரமாகச்‌ சொன்னால்‌, 
நம்முடைய அறிவைப்‌ பூரணமாகப்‌ பயன்படுத்தி! 
அவளுக்கு உதவிசெய்யப்‌ பார்க்கலாம்‌. எல்லாவறு. 
றுக்கும்‌ இருச்சினாப்பள்ளி வரட்டும்‌; பார்ப்போம்‌. 
கேட்டால்‌ சொல்லாமலாபோ றாள்‌? இப்படியெல்‌ 
லாம்‌ நான்‌. எண்ணிக்கொண்டிருக்கையில்‌ ஆந்த. 
ஒற்றை ரோஜாப்பூ மட்டும்‌ என்‌ மனக்கண்‌ 
முன்னால்‌ தைர எரி சர்க்‌ 16 கொண்டே. 
இருந்தது. 


- திருச்சி. ஜங்ஷன்‌. வந்தது. ஐந்தாம்‌. நம்பர்‌ 
பிளாட்பாரத்தில்‌ இன்ன . வண்டி. வந்திருக்கிறது 
என்றும்‌, . ஆறாம்‌. நம்பர்‌ பிளாட்பாரத்திலிருந்து 
இன்ன வண்டி புறப்படப்போகிறது என்றும்‌ ஒலி: 
பெருக்கி அலறிக்கொண்டிருந்தது. 


வண்டியிலிருந்து இறங்கி நின்றேன்‌. என்‌ கண்‌: 
கள்‌ இரண்டு பக்கமும்‌ திரும்பித்‌ இரும்பிப்‌. பார்த்‌. 
தன. பெட்டிக்கு உடைய மனிதர்‌ வருறொரோ 
என்று ஒரு பக்கம்‌ பார்த்தன; ஒற்றை ரோஜாப்‌: 
- பூவை இன்‌ னாரு ட பக்கம்‌ ஆவலுடன்‌ எ! ed 
i 

முதல்‌ வகுப்புப்‌ பெண்கள்‌ அண்டன்‌ அமரன்‌ 
அவளுடைய முகம்‌ ர பார்த்தது. 1 

- பிறகு. அவள்‌ . வண்டியிலிருந்து . இறங்கினாள்‌. 

பிளாட்பாரத்தில்‌ அதிக வெளிச்ச மில்லா இருந்த: 
ஓர்‌ இடத்துக்குப்‌ போய்‌ நின்றாள்‌. அப்படியும்‌ இப்‌ 
படியும்‌ திரும்பித்‌ திரும்பிப்‌ பதியன்‌ 
நின்றாள்‌. 


2 .. ஒற்றை ரோஜா: 
“சற்றுநேரம்‌ நான்‌ பொறுத்துப்‌ க்கக்‌ 


இறங்டிப்‌ போனேன்‌.  : அவனருகில்‌ ... சென்று, . 
“என்ன ன்ட்‌ லட பனிக்க என்று க்கல்‌ 


(மே ர a 


்‌ இல்ம்‌ யோசித்‌ தக சன்மானம்‌ 
கிறேன்‌. ஒரு டம்‌ 5 வர முடியவில்லை. ள்‌ 


ப i at ட்‌ என்னவே௱, ... நீங்கள்‌ அநாவயெ. 
மாகப்‌ பயப்படுகிறீர்கள்‌ என்று கோன்றுநறெது.”?' 


ப்‌ “ “அப்படித்தான்‌ எனக்கும்‌ ஒருச மயம்தோன்று - 
கிறது. இன்னொரு ' சம்யம்‌;......அந்த' மூன்று ' 
புஷ்கோட்‌ ன ர நினைத்தால்‌. ன்றி லு 
திறுது.?* 
சன்தனாயி நந்தா வம்இுுக்கட்டும்‌. ர ர 

்‌ அப்படிப்‌ யுத்‌ தரங்க. என்‌ க்ப்‌! படு வந்து 
ஏறிக்‌ கொள்ளுங்கள்‌. oe | 


எவற்றுவிடலமம்‌. னு அந்தப்‌ mines 
காரர்‌ வந்து, பெட்டியை. எடுத்துக்கொண்டு. போய்‌ 
விட்டாரா?” | 


்‌ “இன்னு மில்லை!“ 
வ யோசிக்கிறேன்‌. வண்டி பம்ப்‌ 


படும்‌ சமயத்தில்‌ அவர்‌ திடீரென்று வந்து ஏறிக்‌ 
கொண்டால்‌?! ப 1 I I 


... “ஏறிக்கொண்டால்‌. என்ன, நீரான்‌ இருக்கும்‌ 
போ து?” 


ஒற்றை ரோஜா ச 


| அணிப்‌ கபண்கள்‌ வண்குவில்‌ நான்‌ தனி 
யாக இருப்பஃத. நல்லது; | 

| “உங்களுக்கு என்னதான்‌ க்க 
எதற்காக இவர்கள்‌ எல்லோரும்உங்களைத்தொடர்‌ 
கிறார்கள்‌? ஒரு காரணமும்‌ . ஊகிக்க முடிய: 
வில்லையா??? I ட 


“மதுரை ஐங்ஷனில்‌ அவர்களுடைய பேச்சில்‌: 
இரண்டொரு வார்த்தை என்‌ காதில்‌ விழுந்தது.” 


அ! அதிலிருந்து ஏதாவது ஊகிக்க முடிந்‌ 
ததா? 

“ஏதோ விலை உயர்ந்த ங்கே ப்பற் பிப்‌ 
பேசிக்கொண்டார்கள்‌. அவர்கள்‌ சுங்க இலாகா 
அதிகாரிகள்‌ என்று தோன்றுகிறது. நான்‌ ஏதோ 
வைரங்களை ஒளித்து எடுத்துப்‌ போகிறேன்‌ என்று: 
அவர்கள்‌ சந்தே கிக்கருர்ளை போலிருக்கிறது” * 
என்றாள்‌ மனோகரி. 


இதைக்‌ கேட்டு நான்‌ ஹரித்தவிட்டேன்‌. - 


மனோகரியும்‌ சிரித்தாள்‌; அவள்‌ சிரித்த அந்தச்‌ 
சிரிப்பு என்‌ கா தில்‌ கிண்கிணி நாதமாக ஒலித்தது. 


என்ன முட்டாள்‌ தனம்‌! நீங்கள்தான்‌ அது 
விஷயத்தில்‌ மிகப்‌ பரிசுத்தமாக . இருக்கிறீர்களே! 
ஒரு குன்றிமணி எடை: தங்கமோ ஓரு றிய மூக்குத்‌. 
திருகு வைரமே உங்கள்‌ உடம்பில்‌... இல்லையே! 
அகனாலேயே உங்களை எனக்கு - ரொம்பப்‌ பிடித்‌ 
திருக்றெது. மதராஸில்‌ சில . பணக்கார வீட்டு 


34 ்‌ ஒற்றை ரோஜா 
ஸ்இரீகள்‌உடம்பெல்லாம்‌ வைரமாக வருகிறார்கள்‌. 
அந்த அவலட்சணத்தைப்‌ பார்த்துக்‌ கசிய என்‌. 
கண்களுக்கு உங்களைப்‌ பார்த்தால்‌... சேச்சே! 
என்னமோ சொல்லிக்கொண்டு போகிறேனே! 


எல்லாம்‌ சரியாகத்தான்‌ சொல்கிறீர்கள்‌. 
யாக்கியையும்‌ சொல்லி முடியுங்கள்‌; ஆ! 
அதோ! 

திரும்பிப்‌ பார்த்தேன்‌. என்‌ வண்டிக்குப்‌ பக்‌ 
கத்தில்‌ இருவர்‌ வந்து நின்றார்கள்‌. ஒருவர்‌, பெட்‌ 
டியை வைத்துவிட்டுப்‌ போனவர்‌. இன்னொருவர்‌. 
புத மனிதர்‌. 

'பெட்டிக்குரியவர்‌ இன்னொருவரிடம்‌ வப 
சொன்னார்‌. | 

இருவரும்‌ சுற்று முற்றும்‌ பார்த்தார்கள்‌! 
பிறகு அங்கிருந்து அகன்றார்கள்‌. 

பெட்டி, வண்டிக்குள்ளேயே இருந்தது. 

ஆர்வத்துடன்‌ அந்தக்‌ காட்சியைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்த மனோகரி, “நான்கு பேருடன்‌ இன்‌ 
.னொருவரும்‌ சேர்ந்தாயிற்று!'” என்றாள்‌. 

அவளுடைய அழிய முகத்தில்‌ பீதி ததும்ப 
அங்குமிங்கும்‌ அவள்‌ மிரண்டுபார்த்தபோது நான்கு 
புறமும்‌ வேடுவர்களால்‌ சூழப்பட்ட மானின்‌ 
மருண்ட பார்வை என்‌ நினைவுக்கு வந்தது. சுற்றி 
லும்‌ வலைகள்‌ நெருங்கி வருவதை உணர்ந்த மீன்‌ 
துவண்டு துடிப்பதைப்‌ போல்‌ அவளுடைய நயனங்‌ 
கள்‌ துடித்துக்‌ கொண்டிருந்தன. 


ஒற்றை ரோஜா ரர 


எனக்கும்‌ சிறிது  கலக்கமாகத்‌' தானிருந்தது: 

- ஆயினும்‌ வெளியில்‌ காட்டிக்கொள்ளவில்லை. அவ 
ளுக்குத்‌ தைரியம்‌ கூறவும்‌, கூடுமான உதவி. செய்ய 
வும்‌ விரும்பினேன்‌. ட ்‌ 


“ரயில்வே ஜங்ஷனில்‌ எத்‌ தனையோ பேர்‌ வரு. 
வார்கள்‌, போவார்கள்‌, எல்லாரும்‌ உங்களைத்தேடு 
வதாக ஏன்‌ ' எண்ணிக்கொள்கிறீர்கள்‌?”” என்று 
கேட்டேன்‌: நரி | 1 
“காரணமில்லாமல்‌ பயப்படும்படியான அவ்‌ 
வளவு பெரிய அசடு க என்னைப்‌ ன மன்ம்‌ 
தோன்றுறெதாக்கும்‌.” 

“மன்னிக்க வேண்டும்‌. அப்படி நான்‌ சொல்ல 
வில்லை. அவர்கள்‌--தங்களைத்‌ தேடி. ர்‌ 
கள்‌--மூடர்களாக இருக்கலாம்‌ அல்லவா?" 


அவர்கள்‌ எல்லாரையுமே ' மூடர்கள்‌ என்று 
நான்‌ அப்ஸ்‌ அலல்‌ முடியாது. வ 
“ஏன்‌? i 

“அவர்களில்‌ ஒருவர்‌ என்‌ குகப்பனார்‌!*” 
என்ன! என்ன!” 


“அமாம்‌; கடைசியாக வந்தவர்‌ என்‌ தகப்ப 
னார்‌. அவர்‌ பெயர்‌ எழுதிய பெட்டிதான்‌ தங்கள்‌ 
வண்டியில்‌ இருந்தது. திண்டுக்கல்லில்‌ இறங்கியவர்‌ . 


26 ஒற்றை ரோஜா 


என்‌ : தகப்பனாரின்‌ உதவிக்கு . வந்தவராயிருக்க 
வேண்டும்‌. . 00 ட்ப. 

“எனக்கு ஒன்றும்‌ புரியவில்லை. கண்ணக்‌ 
கட்டிக்‌ காட்டிலே விட்டதுபோலிருக்கிறது. தங்கள்‌ 
 ககப்பனார்‌ தங்களை எதற்காகத்‌ கேடி வரவேண்‌ 
டும்‌?”* என்றேன்‌. , 


... “மகளிடம்‌ தகப்பனாக்கு இருக்கக்கூடிய 

வாஞ்சையினால்கான்‌. “நான்‌. என்‌ காதலனுடன்‌ 
இந்தியாவுக்குப்‌ போகிறேன்‌. கவலைப்பட வேண்‌ 
டாம்‌ என்று அப்பாவுக்குக்‌ கடிகம்‌ எழுதிவைத்து 
விட்டு வந்தேன்‌. உடனே புறப்பட்டு ஒடி வந்திருக்‌ 
கிறார்‌. இவ்வளவு சீக்கிரம்‌ வந்துவிடுவார்‌ என்று 
நான்‌ நினைக்கவில்லை. அகாய விமானம்‌ ஒன்று 
இருக்கறது என்பதையே மறந்துவிட்டேன்‌. 


ஆகாயம்‌ இடிந்து. என்‌ தலையில்‌. விழுந்தது 
போலிருந்தது. ஆனாலும்‌ அதில்‌ என்ன வியப்பு? 
இப்படிப்பட்ட அழகிக்கு ஒரு, காதலன்‌ இருப்பதில்‌ 
வியப்பில்லைதான்‌! கொம்புத்‌: தேனுக்கு முடவன்‌ . 
ஆசைப்பட்டு அவகென்ன? யா 
“அப்படியானால்‌, நான்‌ விடைபெற்றுக்கொள் 
எட்டுமா?”* என்றேன்‌. அப்பொழுது என்னை. அறி 
யாமலே என்‌ குரலில்‌ ஒருவித ஏக்கம்‌ தொனித்தது. 


“நீங்கள்‌ உதவி செய்வீர்கள்‌ என்று நினைத்‌ 
தேன்‌. என்னைக்‌, கைவிட்டுவிடப்‌... பேதிநீர்களா:??* 


“நான்‌ என்ன உதவி செய்ய முடியும்‌ உங்கள்‌ 
தந்தையே வந்திருக்கும்‌ போது? 000 ஸ்ம 


ஒற்றை ரோஜா . | 37 
... ₹*ஓர்‌ உதவி உங்களால்‌ செய்ய முடியும்‌.” 
“முடிந்தால்‌ அவசியம்‌ செய்கிறேன்‌. 
“இறிது நேரத்துக்கு. என்‌ காதலனாக. நடிக்க 


வேண்டும்‌... அதாவது; என்‌ தந்தையின்‌ முன்னிலை 
யில்‌...”” | 


இதெல்லாம்‌ நிஜமாக நடக்கிறதக௱, அல்லது 
ஆங்கில நாவல்‌ ஆசிரியர்‌ வோட்‌ .ஹவுஸின்‌ கதை 
படித்துக்‌ கொண்டிருக்கிறேனா. என்று எனக்குச்‌. 
சந்தேகம்‌ வந்துவிட்டது. . :. | 

“முன்‌ பின்‌ காதலனாக நடித்து எனக்குப்‌ 
பழக்கம்‌ இல்லை. முயன்று பார்க்கிறேன்‌. அனால்‌, 
 இகெல்லாம்‌ உ உங்கள்‌ அசல்‌ காரகலன்‌ 
எங்கே?! ' | 


“அசல்‌ காதலனுமில்லை; அப்பீல்‌ காகலனு 
மில்லை. அப்பாவுக்காக அப்படி வெறுமனே எழுதி 
வைத்துவிட்டு. வந்தேன்‌. இப்போது அதை. உண்‌ 
மைப்படுத்த ரன. குங்களைத்தான்‌ 
நம்பியிருக்கிறேன்‌.”? 
நம்பினவார்களை ' ஞ்ச கைவிடுவதில்லை. 
என்னாலியன்ற உதவி. வ்‌ பரிசு என்ன 
தருவீர்கள்‌?” 3 
“பரிசா? என்னிடம்‌ ' என்ன "இருக்கிறது 
கொடுப்பதற்கு?” என்றாள்‌ மனோகரி. . 6 
“தங்கள்‌ தலையில்‌ 'சூடியிருக்கும்‌. ரோஜாப்‌ 
பூவைக்‌ கொடுத்தால்போதும்‌. இன்றைய. ஸ்ம 


தின்‌ ஞாபகார்த்தமாக வைத்துக்கொள்வேன்‌. oo 
3 


38 ஒற்றை ரோஜா 


மனோகரியின்‌ பால்வடியும்‌ முகத்தில்‌அப்போ து 
ஒரு இலேசான நிழல்‌ சாயை படர்ந்ததைக கவ 
னித்தேன்‌. அப்போது என்‌ உள்ள நிறைவிலும்‌ 
ஒரு: கள்ளம்‌ புகுந்தது. இவள்‌ உண்மையாக அபா 
யத்தில்‌ சிக்கிக்கொண்டிருப்பவள்தானா? அல்லது . 
எல்லாம்‌ வெறும்‌ நடிப்பா? ஒரு பெரிய கபட நாட 
கத்தின்‌ அங்கமா?... 

மனோகரி அந்த ஒற்றை ரோஜாவைத்‌ தன்‌ 
கூந்தலிலிருந்து எடுத்துக்‌ கையில்‌ வைத்துக்‌ 
கொண்டு, “இது வெறும்‌ வர்ணக்‌ காகிதம்‌. தங்க 
ளுடைய உதவிக்கு இதையா பரிசாகக்கொடுப்பது? 
தயவு செய்து மன்னியுங்கள்‌. நான்‌ மட்டும்‌ பத்தி 
ரமாகச்‌ சென்னைக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தால்‌ புத்தம்‌ 
புதிய மணமுள்ள ரோஜா மலர்களை வாங்கி மாலை 
யாகத்‌ தொடுத்துத்‌ தருகிறேன்‌!” என்றாள்‌. 

எனக்கு மெய்‌ சிலிர்த்தது. அவள்‌ தன்‌ தங்கக்‌ 
கையினால்‌ என்‌ கழுத்தில்‌ ரோஜாமாலை. சூட்டுவ 
தாகவே கற்பனை செய்துகொண்டு மகிழ்ந்தேன்‌. 
உண்மையாகச்‌ செய்யட்டும்‌, செய்யாமற் போகட்‌ 
டும்‌. இவ்வளவு ரஸனையுடன்‌ . பேசும்‌ எனு 
காக என்னதான்‌. செய்யக்கூடாது? 

££ தங்களைப்‌ பத்திரமாகச்‌ சென்னை வ ்லல்‌ I 
போய்ச்‌ சேர்ப்பது என்‌ பொறுப்பு. சிறிதும்‌ 
அதைப்‌ பற்றிக்‌ கவலை வேண்டாம்‌” என்றேன்‌. . 

இப்படி . நான்‌... சொல்லிக்‌ கொண்டிருக்கும்‌ 

போதே. ஏழெட்டுப்‌ பேர்‌ எங்களை நோக்கி வந்து 
கொண்டிருப்பதைப்‌ பார்த்தேன்‌. அப்படி வருப . 


்‌ ்‌ ஒற்றை ரோஜா 39 
வர்களில்‌ இரண்டு பேர்‌ ன்ப தண்கடல்‌ என்‌ 
பதும்‌ தெரிந்தது... | 
எனக்குத்‌ திக்‌, திக்‌ என்று. அட்டக்‌ ன 
டது. ஆயினும்‌ பக்கத்தில்‌ மனோகரியிருப்பதை முன்‌ 
னிட்டு மனத்தைத்‌ தைரியப்படுத்திக்‌ கொண்டேன்‌. 


அவர்கள்‌ எங்கள்‌ அருகில்‌ வருவதைப்‌ பார்த்த 
தும்‌ மனோகரிஅவர்களை எதிர்கொள்பவளைப்போல்‌ 
முன்நோக்கி நடந்தாள்‌. நானும்‌ சென்றேன்‌. 
இருவரும்‌ தூண்‌ ஓரத்து நிழலிலிருந்து நல்லவெளிச்‌ 
சத்துக்கு வந்துவிட்டோம்‌. 
.... கைப்பெட்டிக்காரர்‌ என்னைப்‌ போலீஸ்காரர்‌ 
களுக்குச்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌. “இந்த ஆள்தான்‌; 
இவனைக்‌ கைது செய்யுங்கள்‌!” என்றார்‌... 
எதற்காக?! என்று மனோகரி, பெண்‌ சங்கத்‌ 
தைப்போல்‌ கம்பீரமாகமுன்னால்‌ நின்றுகேட்டாள்‌. 
“உன்னை உன்‌ தகப்பனாருக்குச்‌ தெரியாமல்‌ 
ஏமாற்றி அழைத்து வந்ததற்காகத்தான்‌!'?' 
அது பொய்‌! தான்‌ என்‌ இஷ்டத் தினால்‌ 
வந்தேன்‌!” oe ்‌ இட்டுக்‌ | 
இப்படிஅவர்கள்வா தமிட்டுக்‌. கொண்டிருக்கும்‌ | 
போதே போலீசார்‌ இருவரும்‌ என்‌ இருபக்கத்தி 
லும்‌. வந்து நின்று; “மரியாதையாக வந்துவிடு!” 
என்றார்கள்‌. | | 
I நானும்‌ மரியாதையாக . அவர்களுடன்‌ நடந்‌ 
தேன்‌. போலீஸ்‌ விவகாரங்களில்‌ சிக்கி வழக்க 
. மில்லரதவனாதலால்‌, ஒரு பக்கம்‌ திகலாோயிருந்தது. 


40 ஒற்றை ரோஜா 


மற்றொரு பக்கத்தில்‌, மனோகரிக்காக இதைச்‌ செய்‌ 
 இறோம்‌ என்ற திருப்தியும்‌ ஏற்பட்டது. சீக்ரெத்தில்‌ 
இந்தக்‌ குழப்பம்‌ நீங்கிவிடும்‌; நம்மைப்‌ போலீஸார்‌ 
ஒன்றும்‌ . செய்துவிட முடியாது என்று திடப்‌ 
படுத்திக்கொண்டு நடந்தேன்‌. a | 


நான்காம்‌ அத்தியாயம்‌ 


ரயில்வே போலீஸ்‌ ஸ்டேஷனுக்கு என்னைக்‌ 
- கொண்டு போனார்கள்‌. என்னுடைய பெட்டி படுக்‌ 
கையும்‌ கொண்டுவரப்பட்டன. “புஷ்கோட்‌' மனி 
தார்கள்‌ மூவரும்‌ வந்து பெட்டி, படுக்கைகளைச்‌ 
சோ தனைப்போட்டார்கள்‌. என்னையும்‌ சோதித்தார்‌ 
கள்‌: துணிகளைக்‌ கிழித்து மட்டும்‌ பார்க்கவில்லை; - 
மற்றபடி சாங்கோபாங்கமாகதி தேடினார்கள்‌. 
என்னிடமிருந்து ஒன்றும்‌ அகப்படவில்லை! அவர்‌ 
கள்‌ ஏமாற்றத்துடன்‌ திரும்பியதாகத்‌ தெரிந்தது. 


அன்றிரவு நான்‌ துரங்கவில்லையென்று சொல்‌ : 
லவும்‌ வேண்டுமா? என்‌எண்ணமெல்லாம்மனோகரி 
யின்‌ பேரிலேயே இருந்தது. அந்த ஒற்றை ரோஜாப்‌ 
பூவின்‌ ஞாபகமும்‌ அடிக்கடி, வந்தது. 

காலை மூன்று மணி சுமாருக்கு என்னை விடுதலை 
செய்துவிட்டார்கள்‌. பெரிய போலீஸ்‌ அதிகாரி 
ஒருவர்‌ வந்து, “தவறுதல்‌ நடந்துவிட்டது. உம்‌ 
மைப்‌ பிடித்து வைப்பதற்கு எவ்வித முகாந்தரமும்‌ 


ஒற்‌ை ற சரோஜா 41 


இல்லை. அந்த முட்டாள்கள்‌. உம்மைப்‌ பிடித்து 
அடைத்தார்கள்‌. அதற்காக ரொம்பவும்‌ . வருந்து 
திறேன்‌!”” என்றார்‌. 


... “அதனால்‌. பாதகமில்லை: இது. எனக்கு. ஒரு 
நல்ல அநுபவம்‌”: '. என்று சொல்லிவிட்டுக்‌ கிளம்பி . 
னேன்‌. : காலை... நாலு மணிக்கு திருச்சியிலிருந்து 
புறப்படும்‌ பாஸஞ்சர்‌ வண்டியில்‌ ஏறிச்‌ செல்லத்‌ 
தீர்மானித்தேன்‌. மறுபடியும்‌ அதே பிளாட்பாரத்‌ 
துக்குப்‌ போனேன்‌. மனேகரியும்‌ நானும்‌ நின்று 
பேசிக்கொண்டிருந்த அதே தூண்‌ மறைவுக்கு மறு 
படியும்‌ சென்றேன்‌. நான்‌ எதிர்பார்த்தது வீண்‌ 
போகவில்லை... துண்‌ ஓரத்தில்‌ அந்த ஒற்றை 
ரோஜாப்பூ காகெப்பூ- கிடந்தது. . மனோகரி 
. அதைக்‌ கையில்‌ எடுத்து எனக்குக்‌ காட்டிவிட்டு 
மறுபடியும்‌ ... தலையில்‌ . வைத்துக்கொண்டாள்‌ 
அல்லவா? சரியாக வைத்துகொள்ளவில்லை. ஆகை 
யால்‌, அது தீழேவிழுந்து விட்டது. விழுந்ததை. 
அவள்‌ கவனிக்கவில்லை! ஆனால்‌ நான்‌ கவனித்தேன்‌. 
இதற்குள்‌ போலீஸார்‌ நெருங்கிவிட்டபடியால்‌ 
நாங்கள்‌ இருவரும்‌ முன்னோக்கிச்‌ சென்றுவிட்‌ 


ப அந்த ஒற்றை: ரோஜாப்‌ பூவை இப்போது 
. ஆவலுடன்‌ எடுத்து, என்‌ பெட்டிக்குள்‌ வைத்துப்‌ 
பூட்டிக்கொண்டேன்‌. சிறிது நேரத்துக்கெல்லாம்‌ 
ரயிலும்‌ வந்தது. அதில்‌ ஏறிக்கொண்டேன்‌. 
மனோகரி முதலியவர்கள்‌ என்ன ஆனார்கள்‌ என்று 
தெரிந்துகொள்ள எனக்கு ஆவல்‌ இல்லாமற்போக 


42 | ஒற்றை ரோஜா 


வில்லை. அது எப்படியும்‌ பின்னால்‌ தெரியும்‌ என்று 
நிச்சயப்படுத்‌ திக கொண்டேன்‌. 


ரயில்‌ புறப்படும்‌ சமயத்தில்‌ அந்தக்‌ கைப்‌ 
பெட்டிக்காரர்‌ பிளாட்பாரத்திற்கு ஓடிவந்து, அங்கு 
மிங்கும்‌ அலைந்தார்‌. நான்‌ அவரைக்‌ கையைகு . 
தட்டி அழைத்தேன்‌. அவர்‌ என்னைப்‌ பார்த்ததும்‌ 
ஆர்வத்துடன்‌ அருகில்‌ வந்தார்‌. “பெரிய பிசகு 
நேர்ந்துவிட்டது. மன்னிக்க வேணும்‌. சென்னை 
யில்‌ தங்கள்‌ விலாசம்‌ என்ன? அங்கே வந்து எல்‌ 
லாம்‌ விவரமாகச்‌ சொல்கிறேன்‌!'' என்றார்‌. என்‌ 
விலாசத்தை அவருக்குத்‌ தெரிவித்துவிட்டு, 
எனக்குக்‌ கொஞ்சங்கூட வருத்தம்‌ இல்லையென்று 
மனோகரியிடம்‌ சொல்லுங்கள்‌!” என்றேன்‌. : 


சென்னைக்குத்‌ திரும்பிவந்து இரண்டு நாள்‌ 
"வரையில்‌ என்‌ அறையை விட்டு வெளிக்‌ சளம்ப 
வில்லை. பத்திரிகைகளை மட்டும்‌ ஆவலுடன்‌ பார்த்‌ 
தேன்‌. ஒரு பிரபல சுதேச சமஸ்தான மகாராஜா 
வின்‌ பிரசித்தி பெற்ற-விலை உயர்ந்த வைரம்‌ காணா 
மற்‌ போய்விட்டதென்றும்‌, இலங்கைப்போலீஸார்‌, 
சுங்க அதிகாரிகள்‌ முதலியோர்‌ அதைக்‌ தேடி வரு . 
இருர்கள்‌. என்றும்‌ பத்திரிகையின்‌ ஒரு cori | 
சிறிய செய்தி ஒன்று காணப்பட்டது. 


அன்றிரவு என்‌ அறைக்கதவை இறுகத்‌ 
தாளிட்டுக்கொண்டு அந்த; ஒற்றைரோ ஜாப்பூவை 
எடுத்தேன்‌. அதைக்‌ கோத்திருந்த நூலைப்‌ பிரித்‌ து 


ஒற்றை ரோஜா 43 
விட்டுக்‌ கையினால்‌ தட்டினேன்‌. மேஜைமீது டணார்‌ 
என்று விழுந்தது. ட 

“கண்ணைப்‌ பறித்தது" என்று ஆசிரியர்கள்‌ 
எழுதுவார்களே, என்‌ வாழ்க்கையில்‌- அன்றைக்குத்‌ 
தான்‌ அது உண்மையாயிற்று. அந்த மாதிரி விடி 
 வெள்லி. அவ்வளவு பெரிய வைரத்தை; கண்ணேப்‌ 
பறிக்கும்படி ஒளி வீசிய வைரத்தை, நான்‌ அன்று 

வரை பார்‌ த்ததேயில்லை. அந்த வைரத்திலிருந்து 
வெளியான விதவிதமான வர்ண இரணங்களை த்‌ 
தான்‌ என்னவென்று வர்ணிப்பது! பாபநாசத்தில்‌ : 
அருவி விழும்‌ இடத்தில்‌ நான்‌ பார்த்த வான 
வில்லின்‌ அதிசய வர்ண ஜாலங்களெல்லாம்‌ இந்த 
- அற்புத வைரத்தின்‌ முன்னால்‌ மண்டி. போட்டுஒளிப்‌ 

பிச்சை கேட்க ர்க்‌ இரா என்று 
தோன்றியது. ர 

வெகு நேரம்‌ அந்த வக்க இருப்பிப்‌ 
திருப்பிப்‌ பார்த்துக்கொண்டிருந்துவிட்டு, மறுபடி 
யும்‌ முன்போல்‌. அந்தக்‌ காதெ ரோஜாப்பூவுக்குள்‌ 
ளேயே.. வைத்துத்‌... தைத்தேன்‌. றிட ந்‌ 
பத்திரப்படுத்தினேன்‌. | 

மறுநாள்‌ நான்‌ ட லய மனது தல கக்கு வந்‌. 
தார்‌. தவறுநேர்ந்ததன்‌ காரணங்களை விளக்கினார்‌. 
அந்தப்‌ பெண்‌, “நான்‌ என்‌ காதலனோடு இந்தியா 
வுக்குப்‌ போகிறேன்‌; என்னைத்‌ தேட வேண்டாம்‌” 
என்று தகப்பனாருக்கு கடிதம்‌ எழுதி வைத்துவிட்டு 
அவருக்குத்‌ தெரியாமல்‌ வந்துவிட்டாளாம்‌. தகப்‌ 
பனார்‌ வைர வியாபாரியாம்‌. “ஒரேஒரு வைரம்‌ 
மட்டும்‌ எடுத்துப்‌ போகிறேன்‌. ' அது எனக்கு உங்‌ 


44 ஒற்றை ரோஜா 


கள்‌ ஸ்ரீதனமாக இருக்கட்டும்‌”” என்று அந்தக்‌ கடி 
தத்தில்‌ எமுதியிருந்தாளாம்‌. அந்த வைரம்‌ ஒரு 
மகாராஜாவுக்குச்‌ சொந்தமான . விலையுயர்ந்த 
வைரம்‌. என்றும்‌, ஒன்றரை லட்சம்‌ பெறுமானது 
என்றும்‌ கூறினார்‌. தகப்பனார்‌ பெண்ணையும்‌ வைரத்‌ 
தையும்‌ தேடிக்‌ கொண்டு புறப்பட்டார்‌. . அவள்‌ 
ரயிலில்‌ .பிரயாணம்‌ செய்கிறாள்‌ என்று அறிந்து 
முன்னதாக விமானத்தில்‌ இருச்சிக்கு வந்துவிட்டா 
ராம்‌. இந்த மனிதரையும்‌ : தன்னுடைய ஒத்‌ 
தாசைக்கு அழைத்து வந்தாராம்‌. இதெல்லாம்‌ 
சுங்க அதிகாரிகள்‌ காதில்‌ அரைகுறையாக விழுந்‌ 
ததில்‌, அவர்கள்‌, வைரத்தைச்‌ சுங்க வரி கொடுக்‌ 
காமல்‌ . கொண்டு போவகைத்‌ தடுக்க முயற்சி 
எடுத்தார்களாம்‌. மனோகரி. தன்‌ கடிதத்தில்‌ குறிப்‌ 
பிட்ட காதலன்‌ நானாகத்‌ தான்‌ இருக்கவேண்டும்‌ 
என்று தவருக எண்ணி, என்னைக்‌ கைதுசெய்ய 
இவர்‌ ஏற்பாடு பண்ணினாராம்‌. 


என்னுடைய வாயைப்‌ பிடுங்கி, அந்த ஒற்றை 
ரோஜாப்பூவில்‌ வைரம்‌ இருக்கிற விஷயம்‌ எனக்குத்‌ 
தெரியுமா என்று அறிந்துகொள்வதற்காக அம்‌ 
மாதிரி பயங்கரக்‌ கதையை அவர்‌ கற்பனை. செய்து 
கூறினாராம்‌. 


என்னைவிட அவள்‌ பெரிய. கற்பனைக்காரி. 
ஒரு 'காதலனையே சிருஷ்டி செய்துவிட்டாள்‌ என்பது . 
எனக்கு என்னமாய்த்‌ தெரியும்‌? ஆனால்‌, சில சமயம்‌ : 
கப்பனையைக்காட்டிலும்‌ உண்மையில்‌ நடப்பது 


அதிசயமாயிருக்கறது. “உன்னை நினைத்து நினைத்து 


ஒற்றை ரோஜா 45 


- அந்தப்‌ பெண்‌ உருடக்கெரண்டிருச்றாள்‌. ஸர்தார்‌ 
பவன்‌ ஹோட்டலில்‌ . தகப்பனும்‌ மகளும்‌ தங்கி 
யிருக்கிறார்கள்‌. அவர்களைப்‌ போய்ப்‌ re 
என்றார்‌ அந்த மனிதர்‌. க | 


ஐந்தாம்‌ ர. ் 


மறுநாள்‌ ஸர்‌ தார்பவன்‌ ஹோட்டலுக்குப்‌ 
போனேன்‌. மனோகரி மட்டும்‌ அறையில்‌, தனியாக 
இருந்தாள்‌. அவள்‌ தகப்பனார்‌ . என்னைப்‌ பார்ப்‌ 
பதற்காகத்தான்‌ போயிருப்பா தாகச்‌ சொன்னாள்‌. 
அன்‌ றிறவு தன்னால்‌ எனக்கு நேர்ந்த. ர்‌ டலா 
பற்றி வருத்தம்‌ தெரிவித்தாள்‌. 


“இது என்ன பிரமாதம்‌? சில நிமிஷ. நேரம்‌. 
உன்‌ . காதலனாக நடிக்கும்‌. -பேறு பெற்றேன்‌. 
அல்லவா? அதற்கும்‌ சில மணி நேரச்‌ சிறை வாசத்‌. 

. துக்கும்‌ சரியாய்ப்‌ போயிற்று'' என்றேன்‌. 


பிறகு அந்த ஒற்றை ரோஜாப்‌ பூவை எடுத்து. 
அவளிடம்‌ கொடுத்தேன்‌. அவள்‌ அளவிலா அதி. 
சயத்துடன்‌ அதை வாங்கிக்கொண்டாள்‌. தன்‌ 
அழகிய கர மலரில்‌ அந்தச்‌ செயற்கை மலரை வைத்‌ 
துக்கொண்டு அதை உற்றுப்‌ பார்த்தாள்‌. 


| உள்ளே வைரம்‌ பத்திரமாயிருக்கறது/”” 
என்றேன்‌. 


வகை , 


ழேன்‌. 


46 ஒற்றை ரோஜா 


“வைரம்‌ இருப்பது உங்களுக்குஎப்படித்‌ தெரிந்‌ . ப 
தது?” என்று மேலும்‌ வியப்புடன்‌ கேட்டாள்‌. 


“பிரித்துப்‌ பார்த்தேன்‌; தெதரரிந்தது?'', என்‌ 


“எப்படி இது உங்கள்‌ கைக்கு வந்தது? 


“தூண்‌ நிழலில்‌ நின்று (இந்தக்‌ காகிதப்பூ -. 


எதற்கு? நிஜ ரோஜாப்‌ பூ மாலை வாங்கித்‌ தருக 
றேன்‌” என்றாயே, அந்த இடத்‌ திலேயே திடந்தது. 

இதைக்‌ கொடுக்க மாட்டேன்‌ என்று சொன்னது 
நியாயந்தான்‌, ஒன்றரை லட்ச ரூபாய்‌ வைரத்தை. 
யார்தான்‌, ஒரு அந்நியனுக்துக்‌ கொடுப்பார்கள்‌?” 


“விலை மதிப்பை முன்னிட்டுக்‌ கொடுக்க மறுக்க 


வில்லை. அவ்வளவு பெறுமானமுள்ளது என்பது 
அப்போது எனக்குத்‌ தெரியவே கெரியாது. 


இதற்கு ஒரு உபயோகம்‌ இருந்தது; அதனால்‌ தான்‌ 


கொடுக்க மாட்டேன்‌ என்றேன்‌. அந்த : உபயோகம்‌ 
இனி இல்லாமற்‌ போய்விட்டது!” 


“ஏனக்கு விளங்கவில்லை. வோ பில 
மல்‌ ஏன்‌ போக வேண்டும்‌? இதில்‌ உள்ள வைரம்‌ 
உன்‌ கழுத்தில்‌ அழகாகத்தான்‌ ஜொலிக்கும்‌. 
ஆனால்‌, சுங்க வரி மட்டும்‌ கட்கம்‌ வனத்து 
என்றேன்‌ . ப I 


அவள்‌ என்னை ஏறிட்டுப்‌ பார்த்து, “தற்‌ 
காகக்‌ சுங்க வரி கொடுக்கவேண்டும்‌? எனக்கும்‌ 
கொஞ்சம்‌ சட்டம்‌ தெரியும்‌. பெண்கள்‌ அணிந்திருக்‌ 
கும்‌ நகைக்குச்‌ சுங்க வரி கிடையாது!'' என்றாள்‌. 


ஒற்றை ரோஜா ட்ட 


“அப்படியானால்‌, ஏன்‌ அதை ஒளித்துக்‌ 
கொண்டு வரவேண்டும்‌?” என்று முணுமுணுத்‌ 
தேன்‌. A | ட. 


“என்‌ கந்தை வைர வியாபாரி. என்னை வைர 
நகை போட்டுக்கொள்ளும்படி எத்தனையோ தடவை: 
நிர்ப்பந்தித்திருக்கிறார்‌. நான்‌ மறுத்துவிட்டேன்‌. 
இந்த ஒற்றை வைரத்தை மட்டும்‌ எடுத்துவந்தேன்‌.. 
இவ்வளவு பெறுமானமுள்ளது என்று தெரியாது. 
நூறு ரூபாய்‌ வைரமே என்‌ காசியத்துக்குப்‌ போது 
மானதா யிருந்திருக்கும்‌ ! '2 


₹₹அது என்ன அபூர்வமான காரியம்‌? இன்‌ 
னும்‌ அந்த மர்மம்‌ எனக்கு விளங்கவில்லையே!” 
என்று கேட்டேன்‌. | 


அந்தக்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ சொல்லாமல்‌: 
மனோகர்‌ என்னுடைய நிலைமையைப்பற்றி விசாரிக்‌ 
கலானாள்‌. ப ட்‌ 


“நான்‌ கதாநாயகனாகத்‌ தகுதியுள்ளவன்‌ 
அல்ல; பி.ஏ. . பரீட்சையில்‌ “கோட்‌”. . அடித்த. 
வன்‌!” என்றேன்‌. | 


“நிஜமாகவா? நீங்கள்‌ பி.ஏ. பரீட்சை எழுதித்‌. 
தோல்வி அடைந்தீர்களா?'' என்று கேட்டாள்‌. 


ஒரு தடவை மட்டுமல்ல; மூன்று தடவை 
பரீட்சைக்குப்‌ போய்த்‌ தோல்வியடைந்தவன்‌.'' 


48 ஒற்றை ரோஜா 


மூன்று தடவையா தோல்வியடைந்திர்கள்‌?' 
என்று கேட்டுவிட்டு, மனோகரி விழுந்து விமுந்து 
இரித்தாள்‌. அதில்‌ என்ன அவளுக்கு அவ்வளவு 
சந்தோஷம்‌ என்பது எனக்கு விளங்கவில்லை. 


... ₹₹தரி! சரி! நீ சிரித்து முடி. இன்னொரு நாள்‌ 
வந்து. பார்க்கிறேன்‌ என்று . சொல்லிவிட்டுக்‌ 
கிளம்பினேன்‌. | I | 

அவள்‌, போக வ என்று தடுத்தும்‌ 
நான்‌ நிற்கவில்லை. ஆண்பிள்ளை அல்லவா? 
“ரோசமாயிராதா? திரும்பிக்கூடப்‌ பார்க்காமல்‌. 
போய்விட்டேன்‌. 


ஆரும்‌ அத்தியாயம்‌ 


என்‌ ஜாகைக்குத்‌ திரும்பியபோது . அங்கே 
மனோகரியின்‌ சுகப்பனார்‌ காத்திருந்தார்‌. அவரும்‌ 
ஒரு அத்தியாயம்‌ தெரிவித்தார்‌. | 


பேச்சின்‌ நடுவில்‌ “என்‌ மகளுக்கு ட்ட மிக 
வும்‌ ஒத்தாசையாயிருந்தர்களாம்‌. டீ வாங்கிக்‌ 
கொடுத்தீர்களாம்‌. அவள்‌ எனக்கு ஒரே பெண்‌. 
அதனால்தான்‌, ஒன்றரை லட்சம்‌ ரூபாய்‌ வைரம்‌ 
- போனாலும்‌ போகிறது. பெண்‌ உயிரோடு பிழைத்‌ 
தாளே. அதுவே போதும்‌ என்று அரு 3 அடைந்‌ 
திருக்கிறேன்‌ :'' என்றார்‌. I 
| “அவள்‌ உயிருக்கு என்ன ஆபத்து வந்தது? 
என்று கவலையுடன்‌ கேட்டேன்‌... | 


ஒற்றை ரோஜா 49 


:  டுதரியாதா? இதோ பாருங்கள்‌!” என்று 
சொல்லி ஒரு கடிதத்தை நீட்டினார்‌. அது மனோகரி 
அவளுடைய தோழி ஒருத்திக்கு எழுதிய கடிதம்‌. 
மனோகரி இலங்கையில்‌ ஏதோ ஒரு பரீட்சைக்குப்‌ 
போனதாகவும்‌, அதில்‌ அவள்‌ ற வ்‌ 
அக்கடிதத்தில்‌ குறிப்பிடப்பட்டிருந்தது. 

பரீட்சை தேறாத அவமானத்தை என்னால்‌ 
சிக்க முடியாது. உயிரை விட்டுவிடத்‌ துணிந்து 
விட்டேன்‌. இங்கேயே இருந்து அப்பாவுக்குத்‌ துய 
ரம்‌ கொடுக்க விரும்பவில்லை. வைரத்தைப்‌ பொடி 
பண்ணிச்‌ சாப்பிட்டால்‌ உடனே உயிர்‌ போய்விடும்‌ 
என்று சொல்கிறார்கள்‌ அல்லவா? அப்பாவின்‌. 
வைரம்‌ ஒற்றை எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்குப்‌ 
போய்‌. உயிரை விடுவது என்று. தீர்மானித்துவிட்‌ 
ட டேன்‌. என்‌ உண்மையான சிநேகிதி நீ ஒருத்தி 
தான்‌. ஆகையால்‌, உனக்கு. மட்டும்‌......' 

கடிதத்தை இதற்குமேல்‌ நான்‌ படிக்கவில்லை. 

:“ஓயையோ! என்ன காரியம்‌ இரக்க. 
டேன்‌ !?” என்று பதறி எழுந்தேன்‌. 

“ஏன்ன? என்ன?” என்று மனோகரியின்‌ குந்‌ 
தையும்‌ பதறிக்கொண்டு எழுந்தார்‌. 

“வைரம்‌ என்னிடந்தான்‌ இருந்தது. இப்‌ 
போதுதான்‌ தங்கள்‌ மகளிடம்‌ போய்க்‌ கவல்‌ 
விட்டுத்‌ திரும்பி வந்தேன்‌? என்றேன்‌. 

:“அடயாபி! . என்ன காரியம்‌ செய்தாய்‌! என்‌ 
குடியைக்‌ கெடுக்அவிலம்‌ கயல்‌” என்றார்‌ அந்தப்‌ 
பெரியவர்‌. ' இ ககம 


50. ஒற்றை ரோஜா 
அவர்கொண்டு வந்திருந்த “டாக்ஸியில்‌ ஏறிக்‌ 
கொண்டு இருவரும்‌ பறந்து சென்றோம்‌. 


என்‌ நெஞ்சு அந்தச்சில நிமிஷங்களில்‌ எப்ப ட 


துடித்தது என்று சொல்லவே முடியாது. 


அந்த அழகிய பொன்‌ மேனியைப்‌ பிணமாகத்‌ 
தான்‌ காணப்போகிறோம்‌ என்று எண்ணிப்‌ பதை. 
பதைத்தேன்‌. 
ஆனால்‌ என்னசந்தோஷமான ஏமாற்றம்‌! ஓட்ட 
லில்‌ அவர்கள்‌ தங்கியிருந்த: அறைக்குச்‌ சமீபமாகச்‌ 
சென்றபோது, அறைக்குள்ளிருந்து குதூகலமாகப்‌ 
பாடும்‌ குரல்‌ கேட்டது... 

உள்ளே நாங்கள்‌ வர்ற ல்ல மரம்‌ 
தோம்‌. . எங்களுக்குத்தான்‌ உயிர்‌ வத 
போலிருந்தது. 

“வைரம்‌' எங்கே?” என்று சந்தம்‌ ஒரே 
காலத்தில்‌ கேட்டோம்‌. | ல 

மேஜையை. அவள்‌' சுட்டிக்‌ ' கர்ட்டினாள்‌. 
அங்கே அது வானத்தில்‌ ஒளிரும்‌ நட்சத்திரத்தைப்‌ 
போல்‌ பிரகாசித்துக்‌ கொண்டிருந்தது... 
.... “எதற்காக இந்தப்‌. பரப்ரப்பு''? ச | 
கேட்டாள்‌. 

“எங்கே இந்தக்‌ தல எழுதியிருப்பது 
போல்‌ செய்துவிடுவாயோ என்றுதான்‌.” 

அதற்கு இனி அவசியம்‌ -: இல்லையென்று 


தான்‌ இவரிடம்‌ சொன்னேனே! இந்த மனிதர்‌ 
மூன்று தடவை பி. ஏ. பரீட்சையில்‌ வண்டை 


ஒற்றை ரோலா , 51 


அடைத்துவிட்டு இவ்வளவுஉற்சாகமாக இருக்கிறார்‌. 
ஒரு தடவை தோற்றதற்காக நான்‌ ஏன்‌ உயிரை 
விடவேண்டும்‌? * என்றாள்‌ மனோகரி. 


ஆரம்ப அதிர்ச்சி, மகிழ்ச்சி எல்லாம்‌ ஒருவாறு 
அடங்கிய பிறகு மனோகரியின்‌ தகப்பனார்‌, “இந்தப்‌ 
பெண்ணைச்‌ சமாளிக்க இனி என்னால்‌ முடியாது; 
நீர்தான்‌ இவள்‌ உயிரைக்காப்பா ற்றினீர்‌. இனியும்‌ 
இவளை நிர்வகிக்கும்‌ பொறுப்பை நீர்தான்‌ ஏற்க 
வேண்டும்‌?'' என்றார்‌. 

₹கடவுளே! என்னால்‌ எப்படி அது முடி யும்‌? 
இந்நாளில்‌ பசிக்கு அரிசி கிடைப்பதே துர்லபமா 
யிருக்கிறது. நானோ ஏழை. இவளுடைய பசிக்கு 
வைரம்‌ எப்படி வாங்கிக்‌ கொடுப்பேன்‌! அதுவும்‌ 
ஐம்பது ரூபாய்‌, நூறு ரூபாய்‌ வைரமா? ஒன்றரை 
லட்சம்‌ ரூபாய்‌ வைரங்களுக்கு நான்‌ ம்‌ 
 போவேன்‌?”்‌ என்றேன்‌. 

மனோகரியின்‌ தகப்பனார்‌ இப்போதுதான்‌ 
முதல்‌ தடவையாகக்‌ கடகடவென்று சிரித்தார்‌. 
“நான்கூட வைர வியாபாரத்தை விட்டுவிடப்‌ 
போகிறேன்‌. இந்தப்‌ பெண்‌ இருக்குமிடத்திலேயே 
வைரம்‌ வைத்திருக்கப்படாது!”' என்றார்‌. 

எங்கள்‌ திருமணத்தின்போது மனாகரி தன்‌ 
வாக்குறுதியை நிறைவேற்றினாள்‌. மணமுள்ள புது 
ரோஜா மலர்களால்‌ கட்டிய மாலையை என்‌ 
கழுத்தில்‌ சூட்டினாள்‌. 

மனோகரி வைர நகை மட்டும்‌ அணிவதில்லை . 
- எங்கள்‌ வீட்டிலேயே வைரம்‌ வைத்துக்கொள்வ 








1929-ம்‌ வருஷத்தில்‌ சட்டசபைத்‌ தா எல்ல 
இல்லை என்று இர்வின்‌ மகாப்‌. பிரபு தீர்மானித்து 
விட்டதில்‌ என்னைப்போல்‌ வருதீதமடைதந்தவர்கள்‌ 
யாரும்‌ இருக்கமுடியா கென்று நினைக்கிறேன்‌. என்‌ 
துக்கத்தின்‌ காரணங்களைச்‌ சொல்கிறேன்‌, கேளுங்‌ 
கள்‌. (1) இந்த வருஷத்தில்‌ தேர்தல்‌ நடந்து நான்‌ 
இந்திய சட்ட சபைப்‌ பதவிக்கு. நின்றிருக்கும்‌ பட்‌ 
சத்தில்‌, என்‌ எதிரி யாராயிருப்பினும்‌ அவர்‌ கேர்‌ 
 கலுக்கு முதல்‌ நாள்‌ யமலோகத்துக்கு வோட்டுக்‌ 
கேட்கப்‌ போய்விடுவாரென்றும்‌, நான்‌ போட்டி 
யின்‌ றித்‌ தேர்ந்தெடுக்கப்படுவேனென்றும்‌, ஜோ 
யர்‌ சொல்லியிருந்தார்‌. அதுஇல்லாமற்போயிற்று. 
(2) தேர்தல்‌ விநோதங்களைப்‌ பற்றிச்‌. சிற்சில 
க ச அதற்கும்‌ டெ 
மில்லை. 


" புதுத்‌: தேர்‌ கைப்பற்றி எழுது இடமில 
என்று நினைத்துக்கொண்டிருந்தபோ து, பழைய 
தேர்‌ தல்‌ நடந்த சம்பவம்‌ ஒன்று ஞாபகத்திற்கு. 
வந்தது. பல்லில்லா த்‌ கிழவன்‌ பாலிய பருவத்தில்‌ 
வெல்லச்‌ சடை தின்றதை எண்ணிச்‌ சந்தோஷப்‌ 
_ படுவது போல்‌, அந்தப்‌ பழைய நேர்தல்‌: சம்பவத்‌ 
தைப்பற்றியாவது எழுதலாமென்று. தீர்மானித்‌ 


்‌ கென்‌. 


ஓஒ. 


54 தீப்பிடித்த குடிசைகள்‌ 


1926-ம்‌ வருஷக்தில்‌, சட்டசபைக்கு நடந்த 
பொதுத்‌ தேர்தலில்‌ பல அதிசயமான முடிவுகள்‌. 
ஏற்பட்டன. வெற்றி நிச்சயமென்று எண்ணி 
யிருந்தவர்கள்‌ பலர்‌ தோல்வி அடைந்தார்கள்‌. 
நம்பிக்கையெல்லாம்‌ இழந்து சர்வ நாடியும்‌ ஓடுங்‌ 
இப்‌ போயிருந்த பலர்‌, பெரும்‌ வெற்றியடைக்‌ 
தார்கள்‌. இந்த" அதிசயமான முடிவுகளுக்குள்ளே 
மிகவும்‌ அதிசயமானது ஸ்ரீமான்‌ காவடி கோவிந்‌ 
தப்‌ பிள்ளையின்‌ வெற்றியேயாகும்‌. இவர்‌ தமநு 
ஜில்லாவில்மு தன்மையாகவெற்றி பெறுவார்‌ என்று 
அரசியல்‌ ஜோதிடத்தில்‌ வல்ல பத்திரிகை நிருபர்‌ 
கள்‌ கூட எதிர்பார்க்கவில்லையென்றால்‌, நீங்களும்‌ 
நானும்‌ மூக்கில்‌ விரல்‌ வைத்து ஆச்சரிபமடைம்‌ ௧ 
தில்‌ வியப்பில்லையன்றோ? 


ஆம்‌; இப்பொழுது ங்க அந்தக்‌ 
காட்சி என்‌ கண்‌ முன்னே நிற்கின்றது. தேர்தல்‌ 
முடிவுகள்‌ பெருவாரியாக வெளியாகிக்கொண்டி 
ருந்த அன்று, சென்னையில்‌ தினசரிப்‌ பத்திரிகா 
லயங்களின்‌ வாயில்களில்‌ கும்பல்‌ கும்பலாய்‌ ஜனங்‌ 
கள்‌ காத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. வெற்றி பெற்‌ 
றவர்களின்‌ பெயர்கள்‌ வர வர, வாசலில்‌. ஒரு கறுப்‌ 
புப்‌ பலகையில்‌ எழுதப்பட்டு வந்தன. பிரபல ஐஸ்‌. 
டிஸ்‌ கட்சித்‌ தலைவர்‌ ஒருவர்‌ தோற்றுப்போனார்‌ 
என்று தெரிந்ததும்‌, காங்கிரஸ்‌ அபிமானி ஒருவர்‌ 
அவசரமாகப்‌ பக்கத்துக்‌ கடைக்குச்‌ சென்று ஓஒந 
டஜன்‌ சுருட்டுக்‌ கட்டுகள்‌ வாங்கி வந்து, எல்லாருக்‌ 
கும்‌ வழங்கினார்‌. (யாராவது இறந்துபோனால்‌ புகை 
யிலை வழங்குவது சென்னையில்‌ வழக்கம்‌) இந்த 


தீப்பிடித்த குடிசைகள்‌ 25 


வினோதத்தை நான்‌ பார்திதுக்கொண்டிருக்கையில்‌ 
...ஜில்லாத்‌ தேர்தல்‌ முடிவுகள்‌ கறுப்புப்‌ பலகை 
யில்‌ எழுதப்பட்டன. வெற்றி பெற்ற. மூவரில்‌. 
ஹீமான்‌ காவடி கோவிந்தப்பிள்ளை முதன்மையாக 
நின்றார்‌. அவருக்கடுத்தபடியாக வந்தவருக்கும்‌ 
அவருக்கும்‌ 5000 வாக்கு வித்தியாசம்‌. யத்‌ 
ஒரு துள்ளுத்‌ துள்ளி மூன்று முழ உயரம்‌ 
மேலெழும்பிக்‌. குதித்தேன்‌.. உடனே... எனக்கு 
வெட்கமாய்ப்‌ போய்விட்டது. சுற்று முற்றும்‌ 
பார்த்தேன்‌. மற்றவர்கள்‌. என்னைவிட மோசம்‌ 
என்று தெரிந்த பிறததான்‌ கொஞ்சம்‌ சமாதான. 
மாமயிற்று. என்னைப்‌ போலவே ஆகாயத்தில்‌ களம்‌. 
பிய பலர்‌ அப்போதுதான்‌ தரையிலிறங்கினார்கள்‌! 
. அவர்களிலொருவர்‌ கழே இடந்த சுருட்டு. நெருப்‌ 
பில்‌ காலை வைத்துவிட்டு மறுபடியும்‌ மேலெழும்பு 
வதையும்‌ கண்டேன்‌. வேறு சிலரோ, அச்சரியத்‌. 
தினால்‌ திகைத்துப்போய்ப்‌ பிளந்த வாய்‌ மூடாமல்‌. 
நின்றார்கள்‌. ஆனால்‌, இப்படி ஆச்சரியப்பட்டவர்‌ 
களில்‌ எவரும்‌ துக்கமோ . மகிழ்ச்சியோ: காட்ட. 
வில்லை. ஏனெனில்‌, ஸ்ரீமான்‌ காவடிப்பிள்ளை காங்‌ 
கிரஸ்‌ கட்சயையோ, ஜஸ்டிஸ்‌ கட்சயையோ சேர்ந்‌: 
குவரல்லர்‌. அவம்‌ சுயேச்சை வாது. வரது 
அதுதான்‌, சுவாமிகளே! இதில்‌ பெரிய அது: 
சயம்‌. ஸ்ரீமான்‌ காவடி கோவிந்தப்‌ பிள்ளை எந்தக்‌. 
கட்சியையும்‌ சேர்ந்தவரல்லர்‌. அவரை ஆதரிக்கப்‌ 
யத்‌ திரிகைககள்‌ இல்லை.பிரசாரகர்கள்‌ இல்லை. அவுர்‌ 
பெரிய வக்கீல்‌ அல்ல: ஜில்லா போர்டு தலைவர்‌ ்‌ 
அல்ல: பெரும்‌ பணக்காரருமல்ல. அந்த ஜில்லா 


\ 


56 .. இப்பிடித்த குடிசைகள்‌ 


வுக்கு வெளியே அவர்‌ பெயரை யாரும்‌ கேட்டது 
கிடையாது. பின்‌ எப்படி அவர்‌ இம்மாதிரி ஓரே 
யடியாகத்‌ தாண்டிக்‌ குதித்தார்‌? இந்தக்‌ கேள்விக்‌ 
குப்‌ பதில்‌ சொல்லக்கூடியவர்‌ சென்னைப்‌ பட்டணத்‌ 
தில்‌ யாரும்‌ இல்லை. கூளிப்பட்டி. ஐமீன்தாரைப்‌ 
பிடித்தால்‌ ஒருவேளை : இந்த மர்மம்‌ விளங்கலா 
மென்று நினைத்தேன்‌. a 


கூளிப்பட்டி ஜமீன்காரைக்‌ குறித்து இங்க்‌ 
 கேள்விப்பட்டிருக்கிறீர்களல்லவா? அவர்‌ எனது 
பழைய நண்பர்‌. இது குறித்து நீங்கள்‌. என்மீது 
பொராமைப்படவேண்டாம்‌. மேலும்‌, அது என்‌ 
னுடையதப்புமன்று;ரயில்காரனுடையதவறு. நாங்‌ 
களிருவரும்‌ ஒருதடவை ஓரே ரயில்வே ஸ்டேஷனில்‌: 
ஏயிலேறும்படி நேர்ந்தது. இல்லை, ரயிலேறாதிருக்க 
நேர்ந்தது. நாங்கள்‌ கையில்‌ மூட்டையை வைத்துக்‌ 
- கொண்டு தயாராய்க்‌ . காத்துக்கொண்டுதானிருத்‌ 
தோம்‌. நான்‌ நின்ற இடத்துக்கு நேரே இரண்டாம்‌ 
_ வகுப்பு வண்டி வந்து நின்றது. அந்த மனிதருக்கு 
நேரே மூன்றாம்‌. வகுப்பு ஸ்திரீகளின்‌ வண்டி நின்‌ 
றது. நான்‌ மூன்றாம்‌ வகுப்பையும்‌ அவர்‌ இரண்‌ 
டா ம்வகுப்பையும்தேடிக் கொண்டுபோனோம்‌. நான்‌ 
என்‌ வண்டியை விரைவில்‌ கண்டு பிடித்துவிட்டேன்‌. 

“ஸார்‌! ஸார்‌!! ஸார்‌!!! கதவைக்‌ கொஞ்சம்‌: 
த வக்‌ என்றேன்‌. 

ஹாரர்‌ ஹஸார்‌!/ ஸார்‌!!! தயவு செய்து. ணத 
அம்‌ அடுத்த வண்டிக்குப்‌ போங்கள்‌'' என்று உள்ளி 
ருந்து பதில்‌ வந்தது. 1 


"இம்பிடித்த குடிசைகள்‌ 57 


5 மீறி ஏறுவதற்கு முயன்றேன்‌. உடனே 
என்னை நோக்கி ஒரு டஜன்‌ கைகள்‌ முன்‌ வந்தன: 
“எனவே, நான்‌ பின்வாங்க வேண்டியதாயிற்று. 
இந்த மாதிரி இரண்டு வண்டி பரிசோ திப்பத ற்குள்‌ 
ரயில்‌ கிளம்பிவிட்டது. கொஞ்சம்‌ துரம்‌ ரயி 
னுடன்‌ நானும்‌ ஓடினேன்‌. பின்னர்‌, “சை! சை! 
இந்த ரயிலுக்கு நம்முடன்‌ கூட ஒடும்‌ சக்தி 
உண்டா?”” என்று தீர்மானித்து நின்று விட்டேன்‌. 
“திரும்பிப்‌ பார்த்தபோது" கூளிப்பட்டி மீன்‌ 
தாரும்‌ கையில்‌ பெட்டியுடன்‌ நின்று கொண்டிருந்‌: 
தார்‌. இரண்டாம்‌. ' வகுப்பில்‌ தம்பதி சமேதராய்‌ 
எழுந்தருளியிருந்த ஒரு வெள்ளைக்காரன்‌ அவரை 
““நரகத்துக்குப்‌. போகும்படி”? : ஆக்ஞாபித்ததாய்‌ 
எனக்குப்‌ பின்னால்‌ தெரியவந்தது. ரயில்‌ போனதும்‌ ன்‌ 
நாங்கள்‌. இருவரும்‌ சந்தித்தோம்‌. 

“இந்த ரயில்‌ நாசமாய்ப்‌ போனாலென்ன!!! 

என்று நான்‌ கேட்டேன்‌. , 


“ரயில்‌ கம்பெனி பாதாள லோகத்துக்குப்‌ 
போனாலென்ன?” என்று ஜமீன்தார்‌ கடனா 
கேட்டார்‌. 


“கொஞ்சமும்‌ ஆட்சேபமில்ல'*. த தரல 
இவ்வாறு தான்‌ நாங்கள்‌ நண்பர்களாலனோம்‌. 
... கூளிப்பட்டி ஜமீன்தார்‌ மிக்க செல்வாக்குள்ள்‌ 
வர்‌. அந்த ஜில்லாவில்‌ 4000 வாக்குகள்‌ அவர்கைக்‌ 
குள்‌ அடக்கம்‌ . என்று பலர்‌ சொல்லக்‌ கேட்டிருக்‌ 


கிறேன்‌. ஏழை எளியவர்களிடம்‌ அவர்‌ ிக்ககருணை 
யுள்ளவர்‌ , என்பதும்‌ பிரசித்தியான விஷயம்‌. 


௧8 தீப்பிடித்த . கு டிசைகள்‌ 


ஆனால்‌, அவர்‌. அரசியல்‌ விஷயங்களில்‌ மட்டும்‌. தலை 
யிட்டுக்கொள்வதுகிடையாது. தலையைமட்டுமன்று; 
கால்‌, கை, காது முதலிய எந்த அவயவத்தையுமே' 
. அவர்‌ அரசியலில்‌ இடுவது கிடையாது. சட்டசபை 
அபேக்ஷ்கர்களாக நின்ற ஒவ்வொருவரும்‌ ஜமீன்‌ 
காரின்‌ ஆதரவைப்‌ பெறப்பிரயத்தனம்‌ செய்தார்‌ 
கள்‌. எல்லோருக்கும்‌. £“அகட்டும்‌; பார்ப்போம்‌! 
என்ற பதிலே அவர்‌ சொல்லி வந்தார்‌. ஆகவே; 
இப்பொழுது காவடி கோவிந்தப்‌ பிள்ளையின்‌ மகத்‌ 
தான வெற்றியைப்‌ பற்றித்‌ தெரிய வந்ததும்‌, ஒரு 
கால்‌ நமது நண்பரின்‌ கைவேலை இதில்‌ இருக்கும்‌ மர 
வென்று நான்‌ சந்தேகித்தது இய்ல்டேயல்வவ? 


கூளிப்பட்டிக்குப்‌ போனேன்‌. ஆனால்‌ ஏமாற்‌ ற 
ம்டைந்தேன்‌. ஜமீன்தார்‌, ஏனக்கு ஒன்றுமேகெரி 
யாது” என்று ஓரேயடியாகச்‌ சாதித்து விட்டார்‌. - 
எவ்வளவோ சாமர்த்தியமாகவெல்லாம்‌ கேட்டும்‌ 
பயன்படவில்லை. ஆனால்‌, கூளிப்பட்டிக்குப்போன 
தில்‌. லாபமில்லாமலும்‌ போகவில்லை. தேர்தலுக்கு 
நாலு இனங்களுக்கு முன்பு அங்கு. நடந்த ஒரு சம்‌ 
பவத்தைப்பற்றிக்‌ தெரிந்துகொண்டேன்‌... அதை 
இங்கே சொல்லிவிடுகிறேன்‌. அதற்கும்‌ கோவிந்தப்‌ 
பிள்ளையின்‌ வெற்றிக்கும்‌ “ ஏதேனும்‌ சம்பந்தம்‌ 
. உண்மாவென்று. நீங்களே முடிவு செய்து கொள்ள 
லாம்‌. தேர்தலுக்கு நாலு நாளைக்கு முன்பு; கூளிப்‌ 
பட்டிக்குத்‌ தெற்கே . எட்டு. மைல்‌. தூரத்திலுள்ள 
இராமத்தில்‌. பெரிய சமூக மாநாடு ஒன்று நடந்த 
தாம்‌. . . ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள்‌ அங்கே 
கூடுவதை . முன்னிட்டுச்‌ சட்டசபை அபேட்சகர்கள்‌ 


தீப்பிடித்த குடிசைகள்‌ 59 
எல்லாரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ பரிவாரங்களுடன்‌. மகா 
காட்டுக்கு விஜயம்‌ செய்திருந்தார்கள்‌. ஜமீன்தாரும்‌ 
போயிருந்தார்‌. திரும்பிப்‌ போகும்போது அபேட்‌ 
சகா்கள்‌ எல்லாரும்‌ கூளிப்பட்டி வழியாகத்தான்‌ 
போக வேண்டியிருந்தது. மாலை. ஐந்து மணிக்கு 
மாநாடு பலமான கரகோஷங்களுக்கிடையே 
இனிது நிறைவேறிய'' பின்னர்‌, அபேட்சகர்களின்‌ 
மோட்டார்‌ வண்டிகள்‌ டவ ஒத்தவன்‌ புறப்‌ 
பட்டன. | ட்‌ 


இப்பொழுது வாசகர்கள்‌ என்னுடன்‌ ளெம்பி 
மோட்டார்‌ வண்டிகளைவிடவேகமாய்ப்பிரயாணம்‌ 
செய்து, கூளிப்பட்டிக்கு வடக்கே ஒருமைல்‌ தூரத்‌ தி 
லிருந்த “சேரி'க்கு வந்துவிட வேண்டும்‌... ஆஹா! 
- என்ன பயங்கரமான காட்சி சேரியிலுள்ள குடி 
: சைகளில்‌ சில தீப்பற்றி எரிகின்றன. தீ வேகமாகப்‌ 
பரவிக்கொண்டிருக்றெது. காற்றுப்‌ பலமாக 
அடிக்கிறது. ஐயோ! குடிசையிலிருந்து பக்கத்தி 
லுள்ள வைக்கோற்‌ போரிலும்‌ தீப்பிடித்துக்‌ 
கொண்டது. வானை நோக்கிக்‌ கைகள்‌ . தூக்கி 
வளரும்‌”: தீயின்‌ காட்டு என்ன பயங்கரம்‌! தியை 
அணைப்பதற்கு எவ்வித முயற்சியும்‌ காணப்பட 
வில்லை. மக்களையே அதிகமாய்‌ அங்கே காணோம்‌. 

 ஸ்திரீகளும்‌ குழந்தைகளுந்தான்‌ சுற்றிச்‌ சுற்றி 
வந்து அழுதுகொண்டிருக்கிறார்கள்‌. “அங்கிருந்த 
இரண்டேர்‌ ஆண்‌ மக்கள்‌ அந்த ஸ்இரிகளையும்‌ த 
விபத்துக்காளாகா மல்‌ : தப்புவித்துக்கொண்டிருக்‌ 
கிறார்கள்‌. எரியும்‌ குடிசைக்களுக்கருகே அவர்கள்‌ 
போகாவண்ணம்‌ தடுத்துக்கொண்டிருக்களுர்கள்‌. 


ks ச 


வ்‌ 


60 ்‌..... இப்பிடித்த குடிசைகள்‌ 


ஜில்லா போர்டு பெரியசாலை இந்தச்‌  சரிணான்‌ 
பிளந்துகொண்டு. போகிறது. சாலைக்கு இடது 
புறத்திலிருந்த குடிசைகள்‌ எல்லாம்‌ ஏறக்குறைய 
எரிந்து - போயின. . வலது. புறத்திலுள்ள குடிசை 
களுக்கு, இன்னும்‌ நெருப்பு வரவில்லை. ஐயோ! 
காற்று இப்படிச்‌: சுழன்றடிக்கின்றதே! ஒரு 
ஜுவாலை பறந்து சென்று வலது புறத்துக்‌ குடிசை 
களில்‌ ஒன்றின்மீது -: விழுகின்றது! ஆகா! சட்‌ 
டென்று சென்று, அந்த ஒரு ற்றை இழுத்தெறிந்து 
ஒரு குடம்‌ தண்ணீரைக்‌ கொட்டினால்‌ நெருப்பு 
பரவாமல்‌. . தடுக்கலாம்‌. யாரேனும்‌ அப்படிச்‌ 
செய்யப்‌ போகிறார்களா? ஒருவரையும்‌ காணோம்‌, 
பெண்களும்‌, சிறுவர்‌ சிறுமிகளும்‌ சுற்றுச்‌ சுற்றி 
வந்து வயிற்றிலும்‌ வாயிலும்‌ அடித்துக்கொள்கிறார்‌ 
கள்‌. அங்கிருந்த இரண்டேோர்‌ பெரிய ஆட்களுக்கு 
இவர்களை வெளியே பத்திரமாய்க்‌ கொண்டுவந்து 
சேர்ப்பதே பெரிய காரியமாயிருக்கிறது. அது 
வரையில்‌ புத்திசாலிகள்தான்‌. அப்படியும்‌ ஒரு 
சிறுவன்மீது ெருப்புப்பட்டு முதுகு வெந்து 
போயிற்று. அவனைச்‌ சாலையில்‌ கொண்டுவந்து 
போட்டார்கள்‌. 

- யூம்‌? பூம்‌/ பூம்‌! ஒரு மோட்டார்‌ வண்டி அதி 
வேகமாய்‌ வருகிறது. சமூக மகாநாட்டுக்குச்‌ சென்‌ 
றிருந்த திவான்‌ பகதூர்‌ வீரண்ணப்பிள்ளையும்‌ திரு 
வாளர்பெரியசாமித்‌ தேவரும்‌ அதிலேவருகிறோர்கள்‌. 
. தீப்பிடித்த குடிசைகளுக்கருகே மோட்டார்வண்டி 
நிற்குமா? ஏழை ஆதித்திராவிடர்மீது இப்பெரிய 
மனிதர்கள்‌ கண்ணோட்டம்‌ செலுத்துவார்களா? 


தீப்பிடித்த குடிசைகள்‌ 6. 
இல்லை; இல்லை. கண்மூடித்‌ திறக்கும்‌ நேரத்தில்‌ 
மோட்டார்‌ பறந்து போகிறது. அன்றிரவு ஜில்லா 
கலெக்டர்‌ விருந்துக்‌ கச்சேரி. ணமாக 
இங்கே நிற்க முடியும்‌? . . ம 

ஒரு நிமிஷத்திற்கெல்லாம்‌ தன்‌ பூம்‌; ' பூம்‌ 
என்ற சத்தம்‌. ராவ்‌ பகதூர்‌ சடையப்ப முதலி 
யாரின்‌ மோட்டார்‌ அதிவேகமாய்‌ வருகிறது.இது 
வும்‌ இங்கு நில்லாமலே போய்விடுகின்றது? அடுத்‌ 
தாற்போல்‌ ஸ்ரீமான்‌ வராகவதா ரமையங்க ஈரின்‌ 
வண்டி. ஆகா! ' இவரல்லவோ : யுண்ணியவான்‌! 
ஏழைகளின்‌ நண்பர்‌! வண்டி மெதுவாக நிற்றெது. 
உடனே. பலர்‌ ஓடிவந்து, இமா வ கழ்‌ 
இருர்கள்‌. 

- ஐயங்கார்‌: த எப்படிப்‌ th 

கூட்டத்தில்‌ பலர்‌: சாமி! தெரியவில்லை. 
(கூச்சலும்‌ அழுகையும்‌.) ... ப 

ஐயங்கார்‌:--அட, சனியனே ! கண்ணன்கள்‌! 
வெறும்‌ மூடத்தனம்‌. தீப்பிடித்தவுடன்‌ ஏன்‌ 
அணைக்கக்கூடாது? இப்படி. வெறுங்கூச்சல்‌ 
போட்டால்‌ என்ன பிரயோஜனம்‌? | 
I ஒருவன்‌:--ஐயா, சாமி! இந்தப்‌ பையன்‌ முதுகு 
எரிந்து போய்விட்டது.. 
"ஐயங்கார்‌: -முரைவர்‌! பலமான காயமா, 
யார்‌. ட்‌ 

டிரைவர்‌:-—அதகெல்லாம்‌ ல்‌ சொற்பக்‌ 
காயந்தான்‌. 

ஜயங்கார்‌:—சரி, ' தேங்காய்‌ . எண்ணெய்‌ 
குடவு, தெரிகிறதா? சீக்கிரம்‌ வண்டியை விடு. 


62: தீப்பிடித்த குடிசைகள்‌ 


அடுத்த கணத்தில்‌ மோட்டார்‌ மாயமாய்ப்‌ 
பறந்து போகிறது. 

மேற்கூறியவையெல்லாம்‌ ஐந்து நிமிஷ்திற்‌ 
குள்‌ நடந்தனவென்பதை நேயர்கள்‌ நினைவில்‌ 
வைக்கவேண்டும்‌. கடைசியாகக்‌ காவடி கோவிந்தப்‌ 
பிள்ளையின்‌ மோட்டார்‌ வந்து குடிசைகளுக்கருகில்‌ 
நின்றது. பிள்ளை சட்டென்று மோட்டாரிலிருந்நு 
வெளியே குதித்தார்‌. வலது புறத்துக்‌ குடிசை 
களில்‌ ஒன்றில்‌ இப்பொழுதுதான்‌ தீப்பிடித்துக்‌ 
கொண்டிருப்பதை அவர்‌ உடனே கவனித்தார்‌. 
““மூரைவர்‌! ஓடி வா! ஓடி வா! என்று கூவிக்‌ 
கொண்டே அவர்‌ அந்தக்‌ குடிசையை நோக்‌ 
ஓடினார்‌. டிரைவரும்‌ பின்னால்‌ சென்றான்‌. இரு 
வரும்‌ அக்குடிசையின்‌. கூரையில்‌ தீப்பிடித்திருந்‌ த 
கீற்றை இழுத்துக்‌ கீழே. போட்டார்கள்‌. “குடம்‌! 
குடம்‌!” என்று காவடிப்பிள்ளை கத்தினார்‌. இல: 
பெண்கள்‌ மண்குடம்‌. கொண்டுவந்தார்கள்‌! அவற்‌. 
னுள்‌ ஒன்றைப்‌ பிள்ளை வெடுக்கென்று... பிடுங்கிக்‌ 
கொண்டு போய்ப்‌ பக்கத்திலிருந்த வாய்க்காலி' 
லிருந்து ஜலம்‌ மொண்டு வந்தார்‌. . அவரைப்‌ பின்‌ 
கொடர்ந்து இன்னும்‌ பலரும்‌ ஐலங்கொண்டுவந்து 
கொட்டினார்கள்‌. £ அணைந்தது. சாலைக்கு வலது 
புறத்திலிருந்த. . , இருபது. குடிசைகள்‌ - தப்பிப்‌ 
பிழைத்தன. 

காவடிப்பிள்ளையும்‌, அ டம்‌ திரும்பி வற்‌ து 
மோட்டாரில்‌ உட்கார்ந்தார்கள்‌. 

டிரைவர்‌ : சுத்த மூட ஜனங்கள்‌! சுலபமாய்த்‌ 
தயை அணைத்திருக்கலாம்‌. பக்கத்‌ திலேவாய்க்கால்‌. 


வார! 


இப்பிடித்த குடிசைகள்‌ க 69 

"காவடிப்‌ பிள்ளை: பாவம்‌! அவர்களைக்‌ குறை: 

சொல்லி. என்ன பயன்‌? அவர்களை மூடர்களாம்‌ 

வைத்திருப்பது யார்‌? மேலும்‌' ஆண்பிள்ளைகளெல்‌: 

லாம்‌ வயல்வெளிக்குப்‌ போய்விட்டார்கள்‌. குழந்‌: 
தைகளும்‌ ஸ்திரீகளும்‌ என்ன செய்வார்கள்‌? 


- மூரைவர்‌: சுமார்‌ ஐம்பது குடிசை போயர்‌ 
ருக்கும்‌. | I I 
காவடிப்பிள்ளை: பட்ட பல்பு படும்‌. எல்‌: 
லாம்‌ ஏழைகளுக்குத்தான்‌ வருகிறது. வ தங்க. 
என்ன செய்வார்களோ? 
கூட்டத்தில்‌ ஒருவன்‌: சாமி! இந்தப்‌ பையன்‌ 
முதுகு வெந்து போய்விட்டது. 


காவடிப்‌ பிள்ளை: எங்கே? எங்கே? கொண்டு: 


... பையனைக்‌ கொண்டு வந்தார்கள்‌. பிள்ளை 
பார்த்துவிட்டு உடனே அவனை மோட்டாரில்‌ தூக்‌ 
திப்‌ போடச்‌ செய்தார்‌. பின்னர்‌ வண்டி கிளம்‌. 
பிற்று. 

மறுநாள்‌ காவடிப்‌ a கூளிப்‌ 
பட்டி ஜமீன்தாருக்கு ஒரு கடிதமும்‌, 50 ரூபாய்‌ 
பணமும்‌ கிடைத்தன. “இந்தச்‌ சிறு தொகையைப்‌: 
புதிய குடிசைகள்‌ போட்டுத்தர உபயோகப்படுத்‌. 
துங்கள்‌. பையன்‌ வைத்தியசாலையில்‌ குணமடைந்து 
வருகிறான்‌ என்று அவன்‌ பெற்றோர்களுக்கு க்‌. 
தெரியப்‌ படுத்துங்கள்‌" என்று பிள்ளை எழுதி 
“யிருந்தார்‌. ப 


64 ஒப்பிடித்‌ த குடிசைகள்‌ 


ய்‌ சம்பவத்துக்கும்‌. காவடிப்‌ பிள்ளை 
யின்‌ வெற்றிக்கும்‌ ஏதேனும்‌ சம்பந்தமுண்டா 
வென்று. நான்‌ ஐமீன்தாரை ஆனமமட்டும்‌ கேட்டுப்‌ 
பார்த்தேன்‌. அவர்‌ வாயிலிருந்து பதில்‌ வருவிக்க 
முடியவில்லை... ஆயினும்‌, பின்‌ வரும்‌ விஷயங்களைக்‌ 
கோவைசெய்து நேயர்கள்‌. சிந்தித்துப்‌ பார்க்க 
வேண்டுகிறேன்‌ :—(1) அந்த நேரத்தில்‌ அந்த ஏழை. 
களின்‌ குடிசைகள்‌ தப்பிடிக்கக்‌ காரணமே இல்லை. 
ஒரு வீட்டிலும்‌. அப்போது - அடுப்புக்கூட மூட்ட 
. வில்லையென்று எல்லாரும்‌ சத்தியம்‌ செய்கிறார்கள்‌. 
42) ஒருவர்‌ இருவரைத்‌ தவிர பெரிய ஆட்கள்‌ யாரு 
மில்லாமல்‌ அச்சமயம்‌ மாயமாய்ப்‌ போனார்கள்‌. 


புது ஓவர்சியர்‌ ...... 





1. ஹிதோபதேசம்‌ 


சம்பந்தம்‌ பிள்ளை, ஹைஸ்கூலிலும்‌ காலேஜி” 
லும்‌ மரணாக்கராயிருந்தபோது அவருக்கும்‌ மற்ற: 
மாணாக்கர்களுக்கும்‌ வித்தியாசம்‌ ஏதேனுமிருப்ப 
தாக எவருக்கும்‌ தோன்றவில்லை. பின்னர்‌, அவர்‌ 
கிண்டி என்‌ ஜினியரிங்‌ கலாசாலையில்‌ பயிற்சி பெற்ற: 
காலத்திலும்‌ முதல்‌ , இரண்டு, மூன்‌ று வருஷங்கள்‌ 
சாதாரணமாய்‌ ,மற்ற மாணாக்கர்களைப்‌ போலவே 
வாழ்க்கை நடத்திவந்தார்‌. பாடம்படித்தல்‌, பரீட்‌. 
சையில்‌ தேறுதல்‌, உத்தியோகம்‌ பார்த்தல்‌, பணபந். 
தேடுதல்‌--இவையே . அவர்‌ வாழ்க்கை. இலட்ச: 
யங்கள்‌. சீட்டாட்டம்‌, சினிமா, சிகரெட்‌, சிறு. 
கதை, சில்‌ விஷமம்‌--இவைகாம்‌ அவர்‌ சந்தோஷா . 
னுபவங்கள்‌ . ஆனால்‌, என்ஜினியரிங்‌ கலாசாலையில்‌: 
அவர்‌ படித்த கடைசி வருஷத்தில்‌. அவரிடம்‌ சிற்சில. 
மாறுதல்களை அவருடைய தோழர்கள்‌ கண்டார்‌. 
கள்‌. காந்தி, டால்ஸ்டாய்‌; ரஸ்கின்‌  முதலியோரு. 
டைய புத்தகங்களை: - அவர்‌ ' அதிகமாகப்‌. . படிக்க. 
அரம்பித்தார்‌. அக்கலாசாலைக்‌ “கோட்டைக்குள்‌. 
முதல்‌ முதல்‌ தைரியமாகக்‌ கதர்க்கொடியை நாட்‌ 
டியவர்‌ அவர்‌ தான்‌. சீட்டாட்டம்‌ முதலியவற்றில்‌: 


66 புது ஓவர்சியர்‌ 


அவருக்குச்‌ சுவைகுறையத்தொடங்கிற்று அடிக்கடி 
குனிமையில்‌ அமர்ந்து சிந்தனையில்‌. ஆழ்ந்துவிடும்‌ 


பழக்கத்தைக்‌ கைக்கொண்டார்‌. 


பரீட்சை முடிந்ததும்‌ சம்பந்தம்‌ பிள்ளை தமது 
மாமாவும்‌, மாமனாருமான அம்பல்வாணம்‌ பிள்ளை 
யிடம்‌ யோசனை கேட்கச்சென்றார்‌. ஸ்ரீமான்‌ அம்பல 
வாணம்‌ பிள்ளை மயிலாப்பூரில்‌ மத்தியதரமான . 
.வருவாயுள்ள வக்கீல்களில்‌ ஒருவர்‌. அவரிடம்‌ சம்‌ 
பந்தம்‌  கூறியதாவது:- . “மாமா! உத்தியோக 
வாழ்க்கை என்‌ இயல்புக்கு ஒத்து வரா தென்று 
தோன்றுகிறது. டால்ஸ்டாய்‌ முதலியவர்களின்‌ 
நூல்களைப்‌ படித்ததனால்‌ எனக்குச்‌ சில வாழ்க்கை 
'இலட்சியங்கள்‌ ஏற்பட்டிருக்கின்றன. பகவானரு 
ளால்‌ எனக்குக்‌ கொஞ்சம்‌ பூமி காணி இருக்றெது. 
.அதலின்‌, என்‌ சொந்த இராமத்துக்கே சென்று, 
நிலத்தைப்‌ . புதிய சாஸ்திரீய முறையில்‌ சாகுபடி 
செய்து, அமைதியான வாழ்க்கை நடத்தலாமென 
எண்ணுகிறேன்‌. எனக்கிருக்கும்‌ என்ஜினியரிங்‌ 
.அறிவைக்கொண்டு மற்றக்‌ கிராமவாசிகளுக்கும்‌ 
பல வழிகளில்‌ நன்மை, செய்வதற்குச்‌ சில திட்டங்‌ 
கள்‌ போட்டிருக்கிறேன்‌. இதைப்பற்றித்‌ தாங்கள்‌ 
என்ன சொல்கிறீர்கள்‌?'்‌ 


அம்பலவாணர்‌ புன்னகை புரிந்‌ த ரர்‌. 
“இதென்ன பைத்தியம்‌'' என்றார்‌. அவர்‌ மருமக 
னுக்குச்சிறிது கோபம்‌ வந்துவிட்டது. ஆனால்‌, 
வக்கீல்‌ மகா புத்திசாலி; அத்துடன்‌ உலாகனுபவம்‌ : 
.நிரம்பஉள்ளவர்‌. இல்லாவிடில்‌ மயிலாப்பூரிலிருந்து 


புது ஓவர்சியர்‌ 67 


வக்கீல்‌ தொழிலில்‌ பேர்‌ சொல்ல '' முடியுமா? 
வெறுமே பரிகாசம்‌ பண்ணினால்‌ ' மருமகனுக்குப்‌ 
பிடிவா தமே அதிகமாகுமென்று அவருக்குத்‌ தெரி 
யும்‌. ஆதலின்‌, “கோபித்துக்‌ “கொள்ளாதே; 
தம்பி! என்னைப்‌ போன்ற : கர்நாடகப்‌ பேர்வழி 
களுக்கு இதெல்வாம்‌ பைத்தியக்காரக்‌ கொள்கை 
களாய்த்‌ தோன்றுகின்றன '''' என்று ' சொல்லிப்‌ 
பின்னர்‌ பின்வருமாறு ஹி தாப்தேசும்‌” சவம்‌”! 


1) ப்‌ றிது த்த துப்‌ பார்ப்பா 
யானால்‌, இதெல்லாம்‌ நடவாத... காரியம்‌ என்று, 
நீயே சொல்வாய்‌. டால்ஸ்டாய்‌ '  நூற்றுக்கணக்‌ 
கணக்காகப்‌ புத்தகங்கள்‌ எழுதினாரே! அவருடைய 
கொள்கைகளை அவரே : அனுஷ்டிக்க முடியவில்லை 
யென்பது உனக்குத்‌ தெரியாதா? கரந்தியுங்கூட 
அல்லவா தமது இலட்சியங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
வாழ்க்கையில்‌ நிறைவேற்றக்கூட வில்லையென்று 
சொல்கிறார்‌. அவர்களாலெல்லாம்‌ முடியாதது 
உன்னால்‌ முடியுமென்று நினைக்கற>றயா? 


“மேலும்‌, அவரசம்‌ என்ன? இப்போதுதான்‌ 
நீ வாழ்க்கை தொடங்கப்போகிறாய்‌. புதிய துறை 
யில்‌ இறங்கிக்‌ கொஞ்ச காலத்திற்கெல்லாம்‌ 
அதிருப்தி கொள்கிறாய்‌ என்று வைத்துக்‌ கொள்‌ 
வோம்‌. அதற்குள்‌ 25 வயது கடந்துவிட்டால்‌ அப்‌ 
புறம்‌ உத்தியோகம்‌ *வா' என்றால்‌ வருமா? உத்தி 
யோக வாழ்க்கையில்‌ அதிருப்தி கொண்டால்‌ அப்‌ 
புறம்‌ நீ உன்‌ புதிய கொள்சைகளை நடத்திப்‌ பார்ப்‌ 
பதற்கு எதுவும்‌ குறுக்கே ang | 


68 ப புது ஒவர்சியர்‌ 


“இருக்கட்டும்‌, உன்னுடைய குடும்ப நிலைமை 
என்ன? வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டால்‌ உன்‌ 
னுடைய இரண்டு வேலி நிலம்‌. எத்தனை நாளைக்குக்‌ 
காணும்‌ என: நினைக்கிறாய்‌? பத்து வேலி, இருபது 
வேலி மிராசுதாரர்கள்‌எத்தனையோ பேர்‌ ஆண்டி 
யாய்ப்‌ யோகிறார்களென்பது எனக்குத்‌ தெரியும்‌. 
வேறு வருவாய்க்கு வழியில்லாத மிராசுதாரர்‌ இக்‌ 
காலத்தில்‌ உருப்படவே முடியாது. இந்தக்‌ காலத்‌ 
தில்‌ விவசாயம்‌ செய்து முன்னுக்கு வந்தவன்‌ 
உண்டா? உன்‌ தம்பிமார்கள்‌ இருவரையும்‌ படிக்க. 
வைத்தா கவேண்டும்‌. ' தங்கைக்கும்‌ கலியாணம்‌: 
செய்து கொடுக்கவேண்டும்‌. உனக்கும்‌ இனிமேல்‌ 
இரண்டு குஞ்சு குழந்தைகள்‌ உண்டாகிவிடும்‌. இவர்‌ 
| களுடையக தியெல்லாம்‌ என்ன? 


*இத்தனை . காலம்‌ ஏதோ அவ்வப்போது உனக்‌ 
குப்‌ பண உதவி. செய்து. வந்தேன்‌. எனக்கும்‌. இப்‌ 
போது கை சளைத்துவிட்டது. வக்கீல்‌ தொழிலில்‌ 
போட்டி சொல்ல முடியாது. 300 ரூபா ஆடம்பரத்‌ 
தில்‌ செலவழித்தால்தான்‌ 500 ரூபா வருமானம்‌. 
வருகிறது. மயிலாப்பூரில்‌ எத்தனையோ பெரிய 
பெரிய வக்கீல்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ காங்‌. 
இரஸ்‌ வாதிகளாகட்டும்‌,மிதவா திகளாகட்டும்‌,ஜஸ்‌ 
டிஸ்‌. 'வாதிகளாகட்டும்‌, எந்த வாதிகளாகட்டும்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கும்‌, பேரன்களுக்கும்‌, மருமகன்‌ 
களுக்கும்‌, மாப்பிள்ளைகளுக்கும்‌, மற்ற இஷ்ட மித்ர 
பந்துக்களுக்கும்‌ - அரசாங்க உத்தியோகம்‌ தேடிக்‌ 
கொடாாதவர்கள்‌ உண்டார்‌? அரசாங்க ' உத்தியோ 
கத்துக்குச்‌ சமானம்‌ வேறெதுவுமில்லை. நாற்பது: 


புது ஓவர்யெர்‌ 69 


ரூபா சம்பளத்துக்குப்‌ போனாலும்‌ பிறகு வருஷம்‌ 
ஆறு ஆறு ரூபாய்‌ . நிச்சயமாய்‌ ஏறிக்கொண்டு 
போகிறது. . சாகும்வரையில்‌ பென்ஷன்‌. அதிர்ஷ்‌ 
டமும்‌ பொர்சும்‌ இருந்து நல்ல . உத்தியோகம்‌ 
கிடைத்துவிட்டாலோ சொல்ல வேண்டியதில்லை . 

உதாரணமாக, அக்கவுண்டண்ட்‌ ஜெனரல்‌ஆபீஸில்‌ 
உத்தியோகம்‌ இடைக்கிறதென்று வைத்துக்கொள்‌. 

செட்டிமார்‌ கடையில்‌ கணக்கெழுதும்‌ குமாஸ்தாக்‌ 
களுக்குக்‌ கொஞ்சம்‌ பயிற்சியளித்துவிட்டால்‌ அந்த 
வேலையைச்‌  செய்துவிடுவார்களென்று கேள்விப்‌ 
பட்டிருக்கிறேன்‌. ஆயினும்‌, . அவ்வேலைக்கு ஆரம்‌ 
. பத்தில்ரூ.300 சம்பளம்‌. பின்னர்‌ வருஷந்தோறும்‌ 
50, 50 ரூபா: உயர்வு 1500 வரையிலும்‌. அதிர்ஷ்ட 
மிருந்தால்‌ அதற்கு மேலும்‌ போகலாம்‌. 


அனால்‌, எல்லா உத்தியோகங்களும்‌ . ட்ட 
யோகமாகா. மேல்‌ வருமானம்‌: உள்ள உத்தியோ 
கந்தான்‌. உத்தியோகம்‌. சம்பளம்‌. உயர உயர, 
வாழ்க்கை அந்தஸ்தும்‌ உயர்ந்து கொண்டே போவ 
கூரல்‌ மாதச்சம்பளம்‌ எவ்வளவு வந்தாலும்‌ . செல 
_ வழிந்து போகும்‌. . மேல்வருமானமிருந்தால்கான்‌ 
மீதி செய்ய முடியும்‌. இக்காலத்தில்‌ பொதுவாக 
எல்லா உத்தியோ கங்களிலுமே மேல்வருவாய்க்கு 
இடமிருக்கிறதாயினும்‌; முக்கியமாகச்‌ சில இலாக்‌ : 
காக்கள்‌ இருக்கின்றன. : உன்னுடைய இலாக்கா 
அவற்றில்‌ ஒன்று. புத்திசாலித்தனமாயும்‌ சாமர்த்‌ 
தியமாயும்‌ நடந்துகொண்டால்‌ கொஞ்ச . நாளில்‌. 
குடும்பக்‌ கவலையே . இல்லாமல்‌ பண்ணிவிட்டு அய 
புறம்‌ நீ என்ன வேண்டுமானாலும்‌ செய்யலாம்‌... 

இரவல்‌ 


இத்தனை நேரம்‌ பொறுமையாகவும்மரியா தை 
யுடனும்‌ கேட்டுக்கொண்டிநந்த சம்பந்தப்பிள்‌ 
ளைக்கு இப்போது பொறுக்க முடியாமலே போய்‌ 
. விட்டது. அவர்‌ இடைமறித்துச்‌ சொன்னதாவது: - 


““ஒருகால்‌..நான்‌, உத்தியோகத்துக்கே: போனா 
லும்‌ .நீங்கள்‌ சொல்லும்‌ வழிக்குப்‌ போகவே மாட்‌ 


டேன்‌. மகா பாவமானஃகாரியத்தை நீங்கள்‌ சொல்‌ 


கிறீர்கள்‌. . உத்தியோகம்‌ :. பார்ப்பது: போதா 
தென்று லஞ்சம்‌ வாங்கியும்‌ பிழைக்கவேண்டிமா??? 


வக்கீல்‌ பிள்ளையின்‌ மனம்‌ மகிழ்ந்தது. ' தன்‌ 
ஹிதோபதேசம்‌,. முக்கால்வாசி. பலிதமாகிவிட்ட 
தென்றும்‌, பையனுக்குப்‌ பைத்தியம்‌ நீங்கிற்று 
என்றும்‌ கருதினார்‌. 

| “நல்லது தம்பி. - வாழ்க்கை "தொடங்கும்‌, 
போது எல்லாரும்‌ இத்தகைய நல்ல தீர்மானங்க 
ளுடனேதான்‌ தொடங்குகிறார்கள்‌. ஆனால்‌, வாழ்க்‌ 
கையில்‌ அநுபவம்‌ ஏற்பட ஏற்பட அத்தீர்மானங்‌ 
கள்‌ எல்லாம்‌ பறந்துபோகின்றன. ஏதேனும்‌ சாகி 
குப்‌ போக்கினால்‌ அவர்கள்‌ ஆன்ம திருப்தி செய்து 
கொள்கிறார்கள்‌. உகாரணமாக, என்னுடைய கலா 
சாலைத்‌ தோழர்‌ ஒருவர்‌ தற்போது டெபுடி கலெக்‌ 
ராயிருக்கிறார்‌. அவர்‌ நெறி தவறாதவரென்று பிர 
சித்தி பெற்றவர்‌. ஆயினும்‌, அவர்‌ “வள்ளல்‌' 
எனக்குத்‌ தெரியும்‌; கிராமக்‌ கணக்குப்பிள்ளை, மணி 
 யக்காரர்களுக்கும்‌ தெரியும்‌. ஒரு கிராமத்தில்‌ 
போய்‌ அவர்‌ மூன்று நாள்‌ முகாம்‌ போட்டாரா 
னால்‌, முகாம்‌ முடிந்ததும்‌ மணியக்காரரைச்‌ 


புது 'ஓவர்சியரீ 71 


செலவுப்‌ பட்டியல்‌ கட்நறொர்‌. மணியக்காரர்‌ 31 
ரூபாய்க்குப்‌ பட்டியல்‌: போட்டுக்‌ கொடுக்கிறார்‌. 
டெபுடி கலெக்டர்‌ 3 நாளில்‌ முட்டை மட்டும்‌ 
3 ரூபாய்க்குத்‌ இன்றிருக்கிறார்‌. ஆயினும்‌ அவர்‌ 
பட்டியல்படி 8 ரூபாயை எண்ணிக்‌ கொடுத்து : 
விட்டு ரசீது வாங்கிக்கொண்டு தம்‌ மனச்‌ சான்‌ 
றைத்‌ திருப்தி செய்துகொள் வரார்‌. ஆரஞ்சுப்‌ 
பழம்‌ பட்டணத்தில்‌ டஜன்‌ 11 ரூபாய்‌. அது 
அங்கிருந்து டெபுடி கலெச்ப்ருக்சென்று இரஈமத்‌ 
துக்கு வாங்கிக்கொண்டுபோகப்படுறெது. அவருக்கு 
அளிக்கப்படும்‌ பட்டியலில்‌ அதன்‌ விலை டஜன்‌ 
4 அணா ஆகிவிடுகிறது. | 

| ஆயிரக்கணக்கான தொகைகள்‌ சம்பந்தமான 
அரசாங்கக்‌ கணக்குகளைப்‌ பரிசீலனை செய்து தப்புக்‌ 
கண்டுபிடிக்கும்‌ ' டெபுடி கலெக்டருக்குக்‌ தமது: 
- பட்டியலில்‌ காணப்படும்‌ இச்சிறு தவறு புலனாவதே 
யில்லை? “தம்பி அவரும்‌ உன்னைப்போல்‌ எவ்‌ 
வளவோ நல்ல தீர்மானங்கள்‌ எல்லாம்‌ செய்து 


கொண்டவர்தான்‌. இவ்வுலகம்‌ i 
என்றார்‌ வக்கீல்‌. 


“மாமா, தங்கள்‌ புத்திமதிக்காக வந்தனம்‌.. 
என்ன செய்வதென்று நான்‌ தீர்மானித்துவிட்‌ 
டேன்‌. என்னுடைய உயரிய வாழ்க்கை லட்யெங்‌ 
களையெல்லாம்‌ இப்போதைக்கு ஒரு மூலையில்‌ கட்டி. 
வைக்க வேண்டியதுதான்‌. ஆனால்‌, இது என்‌ 
னுடைய சுயநலத்தை முன்னிட்டோ என்‌ இலட்‌ . 
யங்களில்‌ எனக்கு நம்பிக்கைக்‌ 'குறைவினாலோ 
அன்று. என்‌ கும்பிமார்களையும்‌, தங்கையையும்‌. 


ளீ 


72 .... யுது ஓவர்கியர்‌ 


உத்தேசித்தே இம்முடிவுக்கு வந்தேன்‌. எனக்கா 
இறது அவர்களுக்குமாகட்டும்‌ என்னும்‌ தைரியம்‌ 
எனக்கு வரவில்லை. ஆனால்‌, ஒன்று கூறுகிறேன்‌, 
தாங்கள்‌ சற்று முன்‌ கூறியது போல்‌ பணம்‌ சேர்ப்‌ 
பதற்கு நான்‌ குறுக்கு வழி கடைப்பிடிக்கப்‌ 
போவது மட்டும்‌ இல்லவே இல்லை, அதை உங்களுக்‌ 
குச்‌ சத்தியமாகச்‌ சொல்கிறேன்‌. யோக்கியன்‌ 
எங்கும்‌, எந்த நிலைமையிலும்‌ யோக்யெனாயிருக்க 
முடியுமென உங்களுக்கு நிரூபித்துக்கா ட்டுகிறேன்‌'்‌ 
என்றார்‌ சம்பந்தம்‌ பிள்ளை. 


காரிய சித்தியினால்‌ மகிழ்ச்சியடைந்த அம்பல 
வாணம்‌ பிள்ளை சொல்கிறார்‌ :—““நான்‌ . விரும்பு 
வதும்‌ அதுதான்‌, சம்பந்தம்‌. நான்‌ கூறியதைத்‌ 
தப்பர்த்தம்‌ செய்துகொள்ளாதே. நான்‌ உலகத்‌ 
துக்குச்‌ சொன்னேனேயொழிய உனக்குச்‌ 
சொல்லவில்லை. எப்போதும்‌ கண்யமாயிருந்தால்‌ 
அபாயம்‌ இல்லை. அயோக்கென்தான்‌ பயப்பட 
வேண்டும்‌. நாளடைவில்‌ கண்யமே லாபம்‌ தரும்‌. 
நீ உத்தியோகத்தில்‌ நெறி தவறாதவனாய்‌ நின்று, 
மேன்மேலும்‌ முன்னுக்கு வரவேண்டு மென்பது 
தான்‌ என்‌ பிரார்த்தனை.” 


2. *கண்டிராக்டு” உடையார்‌ 
- கோவிந்தராஜ உடையாரின்‌ தந்‌ைத அவருக்‌ | 


குப்பத்து வேலி நன்செய்‌ நிலமும்‌, மற்றும்‌ வீடு, 
வாசல்‌; , தோட்டம்‌-துறவு, மாடு கன்றுகளும்‌ 


புது ஓவர்சியர்‌ ப 73 


வைத்து விட்டுக்‌ காலஞ்சென்றார்‌. அப்போது 
உடையார்‌ பாலிய வயதினர்‌. தந்தை இறந்த 
இரண்டு வருஷத்தில்‌, மைனர்‌ விளையா ட்டுக்களில்‌ 
பதினையாயிரம்‌ வரையில்‌ கடன்பட்ட : பின்னர்‌. 
திடீரென்று விழித்துக்கொண்டார்‌. கரத்தில்‌ 
_ பற்று அவர்‌ தந்தையிடமிருந்து அடைந்த பிதிரார்‌ 
ஜிதங்களில்‌ . ஒன்று. தந்‌ைத வைத்துப்‌ : போன 
நிலத்தில்‌ . ஒரு குழியேனும்‌ விற்கக்‌ கூடாதென்று 
அவர்‌ தீர்மானஞ்‌ செய்துகொண்டார்‌. மகசூல்‌ 
வருமானத்தைக்‌ கொண்டு வீட்டுச்‌ செலவு . செய்து 
நிலவரியும்‌ . வட்டியும்‌ கொடுத்துக்‌ கடனையும்‌ 
அடைப்பது இயலாத காரியமென்று தோன்றிற்று. 
உத்தியோ கத்துக்குப்‌ . போவதற்கு  . வேண்டிய 
ஆங்கிலப்‌ படிப்பு கிடையாது. என்னவெல்லாமோ 
யோசனை செய்துவிட்டுக்‌ கடைசியில்‌ “கண்டிராக்ட்‌' 
தொழிலை மேற்கொண்டார்‌. தல்ல வாசாலகர்‌; 
ஆட்களை வைத்து நடத்துவதில்‌ சமர்த்தர்‌. எனவே 
அந்தத்‌ தொழிலில்‌ அவர்‌ வெற்றி பெற்றார்‌. அந்தப்‌ 
பக்கத்திலேயே சாலை, :லயன்கரை”', மதகு வேலை 
எதுவாயிருந்தாலும்‌ அவரைத்‌ தப்பிப்‌ போகாது. 
சில :*கண்டிராக்டு''களைத்‌ தம்‌ பெயருக்கே 
எடுத்துக்கொள்வார்‌. சிலவற்றைத்‌ தமக்கு வேண்‌ 
டியவர்கள்‌ பெயரால்‌ எடுத்துக்கொள்வார்‌. 
ஆயிரம்‌ ரூபாய்‌ கண்டிராக்டுக்கு ஒரு வேலை ஒப்புக்‌ 
கொண்டால்‌ இருநூறு ரூபாய்‌ வேலைக்குச்‌ செலவு 
செய்வார்‌. 500 ரூபாய்‌ தாம்‌எடுத்துக்கொள்வார்‌. 
300 ரூபாய்‌ கொடுக்க வேண்டியவர்களுக்குக்‌ 
கொடுத்துச்சரிப்படுத்‌ தி விடுவதுவழக்கம்‌. ஆதலின்‌, 


74: புது. ஓவர்சியர்‌. 


தற்போது, அதாவது தமது நாற்பதாவது வயதில்‌. 
அவர்‌ அறுபது வேலி:நிலத்துக்கும்‌, 50, 000. ரூபாய்‌. 
ரொக்கத்துக்கும்‌ எஜமானனாயிருந்தளில்‌, isi 
மில்ல்யல்லவா?. 


இன்றைய தன்னி உடையார்‌ தமது சவுக்கண்டி 
யில்‌ சாய்வு நாற்காலியில்‌ படுத்துக்‌ கொண்டு 
சிந்தனை தேங்கிய முகத்‌தினராயிருந்தார்‌. அவரை 
இரண்டு கவலைகள்‌ பிடுங்கித்‌ இன்றன. ஒன்று 
மேட்டூர்‌ மைனரின்‌ 40 வேலி நிலத்தை வாங்கித்‌ 
தம்‌ நிலத்தை முழுசாக 100 வேலியாக்கி விட 
வேண்டுமென்பது. அதற்கு இரண்டு லட்சம்‌ ரூபாய்‌ 
வேண்டும்‌. ரூ. 50, 000 கையில்‌இருந்தது. இன்னும்‌. 
1 லட்சத்துக்கு என்ன செய்வது? கடன்‌ வாங்கு 
தில்லையென்பது உடையார்‌ பாலியத்தில்‌ செய்து. 
கொண்ட உறுதி. அதிலும்‌ இருபதாயிரம்‌; ஐம்ப 
தாயிரம்‌ என்றாலும்‌ யோசிக்கலாம்‌. ஒன்றரை 
லட்சம்‌ கடனா! பின்னர்‌ என்ன உபாயம்‌? 

மற்றொரு கவலை, மண்டைக்‌ கிராமத்துப்‌ 
பெரிய மிராசுதாரை எப்படிப்‌ பழி வாங்குவ 
தென்பது. அவர்களுக்குள்‌ மனஸ்தாபம்‌ தாலுகா 
போர்டு தேர்தல்‌ சம்பந்தமாக எழுந்தது. உடை 
யார்‌ தோர்தலுக்கு நின்றாரென நினைக்கிறீர்களோ? 
அத்தகைய அசட்டுக்‌ காரியம்‌ எதுவும்‌ அவர்‌ செய்வ 
தில்லை. ஆனால்‌ அந்தப்‌ பக்கத்தைச்‌ சேர்ந்ததாலுகா ' 
போர்டு, ஜில்லாபோர்டுஅங்கத்‌ தினர்‌ கள்‌ எல்லாரும்‌ 
“கண்டிராக்ட்‌' உடையார்‌ கைக்குள்‌ அடக்கம்‌ 
என்பது பிரசித்தம்‌. கண்டிராக்டருக்கு அவர்களு 
டைய உதவி தேவை என்று சொல்லவேண்டுவ 


புது ஒவர்சியர்‌ | 73 


தில்லை, அந்தப்‌ பக்கத்தில்‌ எந்தத்‌ கேர்தல்‌ நடத்‌ 
காலும்‌ உடையாரின்‌ ஆதரவு பெற்றேருக்குத்தான்‌ 
வெற்றி. சென்ற வருஷம்‌ வரை இந்தத்‌ திருப்தி 
கரமான பரஸ்பர ஒத்துழைப்பு நிலைமை இருந்து. 
வந்தது.  இவ்வருஷத்துத்‌ தேர்தலில்‌ கழண்டைக்‌ 
திரா மத்து மிராசுதார்கமது உறவினரானபோட்டு 
அபேட்சகரை ஆதரித்தார்‌. அத்த. அபேட்சகருக்‌ 
குச்‌ சில அதிக வாக்குகளால்‌ வெற்றி. கிடைத்து. 
விட்டது. : இதை உடையார்‌ எப்படிச்‌ சதித்துகி. 
கொண்டு இருப்பார்‌?. அது முதல்‌ அவரைப்‌ பழி 
வாங்குவது எப்படி என்பதே உடையாரின்‌ ஓயாகி 
கவலையாயிற்று. மனஸ்தாபம்‌ முற்றுவதற்தப்‌ புதிய 
புதிய காரணங்களும்‌ ஏற்ப்ட்டு வந்தன. 


இன்றைய தினம்‌ மேற்சொன்ன இரு pr 
களையும்‌ - பற்றிச்‌ சிந்தித்துக்கொண்டிருக்கையில்‌ 
இடீரென்று உடையார்‌ முகம்‌ விளக்கமுற்றது. ஓர்‌ 
அற்புதமான யோசனை அவர்‌ உள்ளத்தில்‌ உதய. 
- மாயிற்று. நதியிலே. புது. வெள்ளம்‌ பெருக்கெடுத்‌ 
தோடுவதைக்‌ காலையில்‌ போய்ப்‌ பார்த்து வந்திருந்‌. 
தார்‌. “லயன்‌ கரை மீது ஜலம்‌ . வழிந்தோட 
இரவா ஒருமுழமே பாக்கியிருந்த து. கையெழுத்து 
மறையும்‌ நேரத்தில்‌ அய்யனார்‌ மூலைக்குச்‌. சென்று 
மண்‌ வெட்டியினால்‌. ஒரு கோடுமட்டும்‌ கிழித்து 
விட்டு வந்தால்‌? பகைவனுடைய. நிலங்கள்‌ அம்‌ 
மூலைக்கு நேரே இருக்கின்றன... முப்பது. வேலியும்‌ 
ஓர்‌ ஆள்‌ உயரத்திற்கக்‌ குறையாமல்‌. மணலடித்து 
விடும்‌. அத்துடன்‌ . அவன்‌ அழிந்தான்‌. நமக்கோ 
ஒரு . நஷ்ட முமில்லை. . இலம்‌. மேற்கே முட்டிக்‌ 


76 | - புது ஓவர்சியர்‌ 


கொண்டு வந்தாலும்‌ வண்டல்‌ படிந்து; நிலம்‌ இரு 
மடங்கு விளையுமேயன்றி வேறில்லை. பின்னர்‌, 
உடைப்பு அடைத்தல்‌ சம்பந்தமாக ஏரர்ளமான 
“கண்டிராக்ட்‌” வேலைகள்‌ இருபதினாயிரம்‌ முப்பதி 
னாயிரம்‌ கிடைத்தாலும்‌ கடைக்கலாம்‌. அப்போது 
மேட்டூர்‌ மைனர்‌ நிலம்‌ வாங்குவதும்‌ சாத்தியமாகி 
விடும்‌. தர்மம்‌, அதர்மம்‌ என்னும்‌ எண்ணங்கள்‌ 
உடையாருக்குத்‌ தோன்றவே இல்லை. அவற்றை 
யெல்லாம்‌ அவர்‌ மறந்து நீண்ட நாளாயிற்று. 


சூரியன்‌ அஸ்தமிக்தம்‌ சமயத்துக்கு உடையார்‌ 
கேசவனை ஒரு மண்வெட்டி எடுத்துக்கொண்டு வரச்‌ 
சொல்லிவிட்டுக்‌ கொல்லைப்புறத்தால்‌ கிளம்பிச்‌ 
சென்றார்‌. அவர்கள்‌ சில நிமிஷங்களுக்கெல்லாம்‌ 
நதிக்கரையை அடைந்து, அதிவேகமாகக்‌ நெக்கு 
நோக்கிச்‌ சென்றார்கள்‌. நதியில்‌ பூரணப்பிரவாகம்‌ 
ஓடிக்கொண்டிருந்தது. நீர்‌ ஓட்டத்தின்‌ ஹோ 
என்ற இரைச்சலும்‌, படுகையிலிருந்த மூங்கில்‌ 
மரங்கள்‌ உராயும்‌ சத்தமும்‌, மேலக்‌ காற்றின்‌ 
கோஷமும்‌, தூரத்தில்‌ நரியின்‌ ஊளையும்‌, நாயின்‌ 
குலைப்பும்‌ கலந்து பயங்கரமாகத்‌ தொனித்தன. 
கண்ணுக்கெட்டியதூரம்தண்ணீர்‌ மயமாய்‌ இருந்த 
பிரவாகத்தின்‌ காட்சியும்‌, மேன்மேலும்‌ வந்து 
கலந்த இருளும்‌, மேற்குத்‌ திக்கில்‌ ஒடி ஒளிந்து 
கொண்டிருந்த மங்யெ ஒளியும்‌, மரங்களின்‌ நிழலும்‌ 
பயங்கரத்தை மிகைப்படுத்தின. உடையாரும்‌, கேச 
வனும்‌ நதி வளைந்து செல்லும்‌ ஓரு முடுக்குக்த வந்து 
சேர்ந்தார்கள்‌. உடையார்‌, அங்கு வந்து நின்று 
“சரி, வெட்டு'' என்றார்‌. இருபது வருஷ காலமாய்‌ 


புது ஓவர்சியர்‌ | 


- எதிர்த்துப்‌ பதில்‌ ்‌ சொல்லியறியாத கேசவன்‌ 
இன்று தயங்கி நின்றான்‌. £௪, மடையா, இங்கே 
கொடு” என்று கூறி, உடையார்‌ மண்வெட்டியை. 
வாங்கி, மளமளவென்று கரையை வெட்டினார்‌. 
சுமார்‌ பிந்து நிமிஷம்‌ மூச்சு வாங்கும்படி வெட்‌ 
டிய பின்னர்‌, ஜலம்‌ ஒரு சிறு மடையளவாக 
நகர்ந்து வந்து லயன்‌ கரையின்‌ மறுபுறத்தில்‌ விழுந்‌ 
குது, ““இன்னும்‌ ஒரு மணி நேரத்தில்‌ பாதி ஆறு 
இம்மடை வழியாக பாயும்‌'' என்று உடையார்‌ 
எண்ணிக்கொண்டே தலை நிமிர்ந்தார்‌. தமக்கு 
இரண்டு கஜதூரத்தில்‌ இரண்டு மனிதர்கள்‌ 
சைக்கிள்‌ வண்டிகளில்‌ வந்திறங்குவகைக்‌ கண்டார்‌. 

“யார்‌ அது?'* என்று சத்தம்‌ வந்தது. உடையாருக் 
குப்‌ ££பகீர்‌'' என்றது. மின்னொளி போல்‌ ஓர்‌ எண்‌ ்‌ 
ணம்‌ தோன்றிற்று. மண்வெட்டியை வீசி ஆற்றில்‌ 
எறிந்தார்‌. “கொடக்‌' என்ற சத்தத்துடன்‌ பிர்‌ 
- வாகமானது உடையார்‌ குற்றத்தின்‌ ஈச 
விழுங்கி ஏப்பம்‌ விட்டது. 


3. நஇ உடைப்பில்‌ ' 


சைக்கிளில்‌ வந்து இறங்கிய இருவரில்‌ ஒருவார்‌ 
புது ஓவர்சியர்‌- ஸ்ரீமான்‌ சம்பந்தம்‌ பிள்ளை என்று 
நேயர்கள்‌ ஊகித்திருக்கலாம்‌. மற்றொருவர்‌ லயன்‌ 
- கரை மேஸ்திரி. நதியில்‌ பிரவாகம்‌ அதிகமாயிருப்‌ 
பகை முன்னிட்டு, அவர்கள்‌ லயன்கரையில்‌ பந்‌ 
தகோபஸ்துக்காகப்‌ பிரயாணம்‌ செய்துகெண்டிருநீ 


78 புது. ம்ம 


டிருந்தார்கள்‌. சம்பந்தம்‌ பிள்ளைக்கு முதலில்‌ ஒரு. 
நிமிஷம்‌ தெளிவாக விளங்கவில்லை.உடையார்‌ மண்‌. 
வெட்டியை ஆற்றில்‌ எறிந்த துமே விஷயம்‌ வெட்ட 
வெளிச்ச மாய்ப்‌ புலப்பட்டது. அப்போது சம்பந்தம்‌ 
பிள்ளைக்கு உண்டான ஆத்திரம்‌ அவ்வாற்றின்‌ 
பிரவாகத்தைப்‌ போல்‌ அளவிட முடியா தாயிற்று... 
அவர்‌ ஒரே பாய்ச்சலாய்ப்‌ பாய்ந்து வந்து, உடை 
யாரின்‌ கழுத்துத்‌ துணியை இறுக்கிப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு, “அடே பாதகா! துரோகி! என்ன. 
கொலை பாதகம்‌ செய்தாய்‌! ''என்றார்‌. அவர்‌ உடல்‌ 
நடுங்கிற்று. தலையைக்‌ கையினால்‌ பிடித்துக்‌ 
கொண்டு ஒரு கண நேரம்‌ யோசித்தார்‌. பின்னர்‌, 
உடனே திரும்பி, மேஸ்திரியைப்‌ பார்த்து, “ஒடும்‌! 
ஒடும்‌! கிராமத்துக்கு ஒடிப்போய்‌ வைக்கோல்‌; மண்‌ 
வெட்டிச்‌ சாமான்களுடன்‌ ஆள்‌ திரட்டிக்கொண்டு 
வாரும்‌” என்றார்‌. மேஸ்திரி சைக்கிளில்‌ ஏறிக்‌ 
குறுக்கு வழியில்‌ அதி வேகமாகச்‌ சென்றார்‌. 
உடையார்‌ சிந்தித்தார்‌. அவர்‌உள்ளத்தில்‌ ஒரு. 
கொடும்‌ யோசனை உதித்தது. “செய்வன திருந்தச்‌ 
செய்‌' என்றபடி; இந்த அதிகப்பிரசங்கியை 
வெட்டி ஆற்றில்‌ விட்டுவிட்டாலென்ன? அவன்‌ 
ஒருவன்‌ ; நாம்‌ இருவர்‌. ஆனால்‌, அடுத்த கணத்தில்‌ 
இது. . உசிதமானதெனத்‌ தோன்றவில்லை. ஆள்‌ . 
திரட்டச்‌ சென்ற மேஸ்திரி சிறிது நேரத்தில்‌ திரும்பி 
விடுவான்‌. அவனும்‌ ஊராரும்‌ சாட்சி சொல்வார்‌ 
கன்‌. . ஆயுதமும்‌ இல்லை. . மேலும்‌, நதி மண்‌ 
வெட்டியை விழுங்குமேயல்லாமல்‌ பிணத்தை விழுங்‌ 
காது. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக இன்னொரு தடை 


புது ஓவர்சியர்‌ 10% 


குறுக்கிட்டது. பக்கத்திலிருந்த - கேசவனைக்‌: 
. காணோம்‌. ஏதோ பெருந்தொல்லை இருக்கிற்தென்‌ 
றறிந்த அவன்‌ சவாரி விட்டுவிட்டான்‌. 


எனவே, அந்த யோசனையை உடையார்‌ தள்ளி 
வழக்கமான உபாயத்தையே கைக்கொள்ளத்‌ தீர்‌ 
மானித்தார்‌.  . தொண்டையைக்‌ . கனைத்துக்‌ 
கொண்டு, ₹:ஏன்‌ ஸார்‌, புது  ஒவர்ஸியர்‌ வந்திருப்‌ 
பதாகச்‌ வகளனர்களே தாங்கள்‌ தானோ?”' என்று: 
க 


சம்பந்தம்‌ பிள்ளை, உடையாரின்‌ கழுத்தில்‌ 
மாலையாகப்‌ போட்டிருந்த அங்க வஸ்திரத்தின்‌ இரு. 
முனைகளையும்‌ சேர்த்து இறுகப்‌ பிடித்துக்கொண்‌ 
டிருந்தார்‌. ஆனால்‌, அவர்‌. கண்‌ உடைப்பின்மிதே 
பதிந்து கடந்தது. ஒவ்வெொரு சுணமும்‌ கரை 
இடிந்து விழுந்து உடைப்புப்‌ பெரிதாக்கிக்கொண் 
டிருந்தது. நீரின்‌ வேகம்‌ கீழ்மண்ணையும்‌ அறுத்துக்‌ 
கொண்டு வந்ததென்று. கரைக்கு மறு புறத்தில்‌: 
விமும்‌ தண்ணீரின்‌ அளவினால்‌ நன்கு தெதரிந்துது. 
சம்பந்தம்‌ பிள்ளையின்‌ உள்ளம்‌ பதைத்தது. 
உடைப்புப்‌ பெரிதாகா மல்‌ தடுக்க எதுவும்‌ செய்ய 
முடியா திருந்த காரணத்தினால்‌, . அவர்‌ துன்பம்‌: 
அதிகமாயிற்று. பாதகன்‌ மண்வெட்டியைக்‌ கூட... 
அல்லவா ஆற்றில்‌ எரிந்துவிட்டான்‌. 


இத்தருணத்தில்‌ உடையார்‌ ண்கள்‌ வ்‌ 
கேட்கவே, சம்பந்தம்‌ பிள்ளையின்‌ கண்‌ அவர்மீது: 
சென்றது. பார்வைக்கு மட்டும்‌ மனிதனை எரிக்கும்‌ 
சக்தியிருந்தால்‌ சம்பந்தம்‌ பிள்ளை அப்பார்வையினா 


30 | புது ஓவர்சியர்‌ 


லேயே உடையாரை ளரித்திருப்பார்‌. அது சாத்திய 
மில்லாமல்‌ போகவே அவர்‌ பதிலும்‌ சொல்ல 
வில்லை. | 

££ தங்களைப்‌ பார்க்க நேர்ந்தது குறித்து நிரம்ப 
சந்தோஷம்‌. தங்களுக்கு முன்னாலிருந்த ஓவார்ஸியர்‌ . 
எனக்கு நிரம்பப்‌ பழக்கமானவர்‌. இந்தப்‌ பக்கம்‌ 
வந்தால்‌ நம்முடைய பங்களாவில்தான்‌ தங்குவார்‌. 
ஏன்‌, ஸப்‌ டிவிஷனல்‌ ஆபீஸர்‌, அஸிஸ்டென்ட்‌ என்‌ 
ஜினீயர்‌ முதலியோர்கூட நமக்கு அதிகப்‌ பழக்க 
மானவர்கள்தான்‌. என்‌ பெயரைக்‌ கூடத்‌ தாங்கள்‌ 
கேள்விப்பட்டிருக்கலாமே! நான்தான்‌ கோவிந்த 
ராஜ உடையார்‌ என்பது”' என்று கூறி, உடையார்‌ 
குறுககை புரிந்‌ நார்‌. 

இந்த மனிதருடைய துணிவும்‌, அகம்பாவமும்‌ 
சம்பந்தம்‌ பிள்ளைக்கு அளவிலா அஆச்சரியமளித்தன. 
இந்த நிலையில்‌ இப்படிப்‌ பேசக்கூடிய ஒருவர்‌ 
இருப்பாரென அவர்‌ கனவிலும்‌  கருதியிருக்க முடி 
யாது. எனவே, அவர்‌ ஸ்தம்பித்துப்‌ போனார்‌. 


உடையார்‌ தன்‌ கை விரலில்‌ அணிந்திருந்த 
வைரக்கல்‌ மோதிரத்தைக்‌ கழற்றி, அதை நட்சத்‌ 
திர ஒளியில்‌ சிறிது காட்டி ஒஓவர்ஸியர்‌ கண்முன்‌ 
டால்‌ வீசச்‌ செய்து, பின்னர்ப்‌ புன்னகையுடன்‌ 
“என்னுடைய ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்‌” 
என்று சொல்லிக்கொண்டே அதை அவர்‌ விரலில்‌ 
மாட்ட போனார்‌. 


இப்போது சம்பந்தம்‌ பிள்ளையின்‌ ஆகஇரம்‌ 
ஆரை கடந்ததாயிற்று. அந்த மோதிரத்தை அவர்‌ 


புது ஒவர்சியர்‌ 87 


உடையார்‌ கையிலிருந்து பிடுங்கி வீசி ங்த்கர்‌? 
மோதிரம்‌ ஆற்று மத்‌இக்குச்சென்று,விழுந்த இடத்‌: 
தெரியாமல்‌ மறைந்தது. | 
“நல்லது; ஸார்‌! இவ்வளவு கோபம்‌ ர்‌ 
காக?-நாமெல்லாரும்‌ பரஸ்பரம்‌ உதவி செய்து 
கொள்ள வேண்டியவர்கள்‌. ஆனாலும்‌, இது கொஞ்‌. 
சம்‌ பெரிய விஷயந்தான்‌. நம்முடைய வீட்டுக்கு. 
வாருங்கள்‌. ஒரு நோட்டு தந்துவிடுகிறேன்‌”' 


என்றார்‌ உடையார்‌. 


“உம்முடைய நோட்டைக்‌. கிழித்து இந்த. 
உடைப்பில்‌ கொண்டுவந்து போடும்‌! உமக்கு இன்‌ 
வுலகத்துக்‌ கோர்ட்டுகளினால்‌ அளிக்கப்படும்‌ தண்‌ 
டனை போதவே போதாது. கடவுளே உம்மைத்‌ 
தண்டிக்க வேண்டும்‌' என்றார்‌ சம்பந்தம்‌ பிள்ளை. 
அவர்‌ கண்ணில்‌ தீப்பொறி பறந்தது. உடையார்‌ 
சிந்தித்தார்‌. - தண்டனை. என்றதும்‌ அவருக்குத்‌. 
கும்‌ செயலினால்‌ விளையக்கூடியவையெல்லாம்‌ சட்‌ 
ற்‌ மனதில்‌ தோன்றின. பணச்செலவு, அவ 
மானம்‌, போலீஸ்‌,கோர்ட்‌, சிறை--எல்லாம்‌ நினை . 
வுக்கு வந்தன. முடிவில்‌, ஆயுள்‌ பரியந்தம்‌ ச்சை 
விதித்தாலும்‌ விதிக்கலாம்‌. உடையார்‌ சிறிது 
அச்சமடைந்தார்‌. 

சரிதான்‌, ஐயா! உமக்கு என்னதான்‌ வேண்‌ 
டும்‌? சொல்லிவிடும்‌” என்றார்‌. 


“உமது குலையில்‌ இடி விழ வேண்டும்‌: இந்த 
வெள்ளம்‌ உம்மை வீமூங்க வெண்டும்‌. அதுதான்‌ 
எனக்கு வேண்டும்‌. 


82 புது ஒவர்சியா்‌ 


“யையிர ரூபாய்‌ தந்துவிடுகிறேன்‌. - உமக்கு 
நம்பிக்கையில்லா விடில்‌ காகிதம்‌ பேனா கொடும்‌. 
இங்கேயே கைச்‌£ட்டு எழுதித்‌. தருநிறேன்‌. .* 

“இப்போது: நீர்‌ எழுத வேண்டுவது “வாக்கு 


மூலந்தான்‌; ஆனால்‌, இங்கே வேண்டாம்‌. மாஜிஸ்‌ 


டிரேட்‌ முன்பு எழுதலாம்‌.” 

... “இதற்கு முன்‌ நான்‌ எவருக்கும்‌ பதினாயிரம்‌ 
ரூபாய்க்கு மேல்‌ கொடுத்‌-க தில்லை. ஒரே ஒரு முறை 
ஒரு முக்கியமான வாய்க்கால்‌ தகறாரில்‌ மட்டுமே 
பதினாயிரம்‌ கொடுத்திருக்கிறேன்‌. இப்போது அந்‌ 
தப்‌ பதினாயிரம்‌ உமக்குத்‌ ' தருகிறேன்‌. இதைத்‌ 
கவிர, உடைப்பு சம்பந்தமான கண்டிராக்டுகளில்‌ 
உமக்குரிய விகிதம்‌ கொடுத்‌ துவிடுகறேன்‌. '* 


“சம்மா வாயை மூடிக்கொண்டிரும்‌,. சர்க்‌ 
கார்‌ உத்தியோகஸ்கருக்த லஞ்சம்‌ கொடுக்க 


முயன்ற குற்றம்‌ வேறு உம்மீது. சாரும்‌; ஜாக்‌ 
கிரதை!?? ட்டு 
“புது. ஓவர்ஸியர்‌ கலியுக அரிச்சந்திரன்‌ 
என்று சொன்னார்கள்‌. . இருந்தாலும்‌, நீர்‌ இவ்‌ 
வளவு மோசமாயிருப்பீர்‌ என்று. நினைக்கவில்லை. 
நன்றாகச்‌ சிந்தித்துப்‌ பாரும்‌. பதினாயிரம்‌ ரூபாய்‌ 
உம்முடைய பத்து வருஷச்‌ சம்பளம்‌. வட்டிக்குப்‌. 
போட்டால்‌ வட்டியே சம்பளத்துக்£டாகும்‌. வலிய 
வரும்‌ லக்ஷ்மியை யாரேனும்‌ உதைப்பார்களா? 
உமக்கு முன்னிருந்த ஓவர்ஸியர்‌ பத்து ரூபா, ஐந்து 
ரூபாய்கூட வாங்குவார்‌. நீர்‌ பதினாயிரம்‌ ரூபா 
Cவேண்டாமென்கிறீர்‌. என்ன அறியாயம்‌!'* .... 


புது ஓவர்கியர்‌ : 82 
| £ அமியா ய்‌? என்ற வார்த்தையைக்‌ கேட்ட 
தும்‌ சம்பந்தம்‌ . பிள்ளைக்குத்‌ -தம்மையறியாமல்‌ 
சிறிது சிரிப்பு . வந்தது. ஆனால்‌, திரும்பி உடைப்‌. 
பைப்பரர்த்ததும்‌சிரிப்பெல்லா ம்பறந்துபோயிற்று . 
உடைப்பு இதற்குள்‌ சுமார்‌ பத்து கஜ அகலமுள்ள 
தாஇவிட்டது. (6ஹோ'என்ற இரைச்சலுடன்‌ ஜலம்‌ 
மோதிக்கொண்டு பாய்ந்தது. துரத்தில்‌ ஆட்கள்‌ - 
ஓடி வருவது தெரிந்தது. ஆயினும்‌ என்ன பயன்‌? 
இனி வெள்ளம்‌ வடிந்தாலொழிய உடைப்பு அடை 
படுவது சந்தேகந்தான்‌! .. 


அட்கள்‌: தூரத்தில்‌ வருவது உடையாரும்‌ 
பார்த்தார்‌. இப்போதுதான்‌ அவருக்கும்‌ பதைப்பு 
உண்டாயிற்று. அவர்‌, ““யா;. இங்கே பாரும்‌ 
கடைசியாக ஒரு வார்த்தை. உம்முடைய ஆயுளில்‌ 
இத்தகைய அதிர்ஷ்டம்‌ உமக்கு வரப்போவதில்லை. 
எனக்குச்‌ சொந்தமான பூஸ்திதி முதலியவற்றைத்‌ 
குவிர இன்றைய தினம்‌ ரொக்கமாக என்னிடமுள்‌ 
ளது ஐம்பதினாயிரம்‌ ரூபாய்‌. அந்த ஐம்பதினாயிரத்‌ 
கதையும்‌ உமக்குக்‌ கொடுத்துவிடுகிறேன்‌. கொஞ்ச 
நஞ்சமன்று; அரை லட்சம்‌. இதற்காக நீர்‌ செய்ய 
வேண்டுவதோ ஒன்றுமில்லை. என்னயும்‌ உடைப்‌ 
படைக்க வந்தவனாகப்‌ பாவித்துக்கொள்ளும்‌. அல்‌ 
லது நான்‌ இங்கிருந்ததாகவே தெரிய வேண்டாம்‌. 
மேஸ்திரியையும்‌. நான்‌ கவனித்துக்கொள்கிறேன்‌. 
என்ன சொல்கிறீர்‌? என்று கேட்டார்‌. 


“முடியா து, முடியாது'” என்று அழுத்தமாகக்‌ 
கூறினார்‌ சம்பந்தம்‌ பிள்ளை. அவர்‌ இதயத்தில்‌ 


84 1 புது ஓவர்சியர்‌ 


இன்ப வெள்ளம்‌ பாய்ந்தது. அம்பலவாணம்‌ . 
பிள்ளையிடம்‌ தாம்‌ கூறிய சபதத்தை நி னைவுகூர்ந்‌ 
தார்‌. அதை நிறைவேற்றி. வைப்பதற்கு மண. 
உறுதி அளித்ததன்பொ ரூட்டு ஆண்டவனுக்கு . 
நன்றி செலுத்தினார்‌. நூரு? ஆயிரமா? அரை 
லட்சம்‌. ஒரு பெரிய அஸ்தி! தம்‌ சபதத்தை. இவ்‌ 
வளவு விரைவில்‌ நிறைவேற்றச்சந்தர்ப்பம்‌ கிடைத்‌ ்‌ 


தகை எண்ணி அவர்‌ அகமகஒழ்ந்தார்‌. 


4. வெற்றி 


தெய்வாதீனமாக மறுநாளே வெள்ளம்‌ வடிய . 
ஆரம்பித்தது. ஒரு வாரத்திற்குள்‌ உடைப்பு அடை : 
பட்டது. வழக்கத்துக்கு மாறாக உடைப்பு இவ்‌ 
வளவு விரைவில்‌ அடைப்பட்டதற்குப்‌ புது ஓவர்ஸி . 
யரின்‌ ஊக்கமும்‌ முயற்சியுமே காரணங்கள்‌ என்று 
ஜனங்கள்‌ பிரசித்தியாகப்‌ பேசிக்கொண்டார்கள்‌. 
எனினும்‌, ஐந்தாறு இராமங்கள்‌ வெள்ளத்தில்‌ . 
மூழ்க. முக்கியமாக, உடையாரின்‌ ப்கைவரான 
மிராசுதாரின்‌ நிலத்தில்‌ ஏறக்குறையபி பாதி 
மணலடித்துச்‌ சாகுபடிக்கே லாயக்கில்லாமல்‌ 
போயிற்று. | கவி தக 


கோவிந்தராஜ உடையார்‌ கைது செய்யப்பட்‌ 
டுப்‌ பின்னர்‌ பெருந்தொகை ஜாமீன்களின்மீது 
விடப்பட்டார்‌. வழக்கு ஏமெட்டுமாக காலம்நடந்‌ 
தது. உடையாரின்‌ சார்பாகச்‌ சென்னை வக்கீல்கள்‌ : 


புது ஒவர்சியா்‌ 85 


ஏழு பேரையல்லாமல்‌ கல்கத்தாவிலிருந்து குற்ற 
வழக்குகளில்‌ பெயர்போன பாரிஸ்டர்‌ ஒருவரும்‌ 
வந்து பேசினார்‌. . வழக்கின்‌ நடைமுறை. விவரங்‌ 
களைத்‌ தெரிவித்து, இச்சிறுகதையைப்‌ பெருங்‌ 
கதையாக்க நாம்‌ விரும்பவில்லை. முடிவை மட்டும்‌ 
கூறிவிடுகிறோம்‌. சென்னை ஹைகோர்ட்‌ நீதிபதி 
கள்‌ மூவர்‌ அமர்ந்து, விசாரணை செய்து, கோவிந்த 
ராஜ உடையார்‌ நிரபராதி என்று விடுகலை செய்‌ 
தனர்‌. I I 
உடையாருக்கு விரோதமாக ஓவா்ஸியரின்‌ 
சாட்சியம்‌ ஒன்றுதானிந்தது. மேஸ்திரி, விசாரணை 
யில்‌ இருட்டிவிட்ட படியால்‌ அங்கிருந்தது உடை 
_யார்தானாவென்று நிச்சயமாகச்‌ சொல்ல முடியா 
கென்றும்‌, அங்கிருந்தவர்‌ யாராயினும்‌ தான்‌ 
பார்த்த போது அவர்‌ மண்வெட்டியால்‌ வெட்டிக்‌ 
கொண்டிருக்கவில்லை யென்றும்‌, மண்வெட்டியை 
எறிந்ததையும்‌ தான்‌ பார்க்கவில்லை யென்றும்‌, 
“ஐயோ! . உடைப்பெடுத்துவிட்டதே?* ] 


என்பது 
போன்ற கூக்குரல்‌ கான்‌ காதில்‌ விழுந்ததென்றும்‌, 
தான்‌ உடனே கிராமத்‌ துக்குச்‌ சென்‌ றதாகவு ம்‌, 


வேறு விவரம்‌ : ஒன்றும்‌ தெரியாதென்றும்‌ சாட்ட 
சொன்னான்‌. கேசவன்‌: கோர்ட்டுக்கு வரவேயில்லை. 
உடையாரின்‌. எதிரி மிராசுதார்‌, உடையார்‌ தம்‌ 
பகைவர்‌ என்று: சாட்ட சொன்னாராயினும்‌ குற்றம்‌ 
நிரூபிக்கப்படுவதற்கு அது உதவி ' செய்யவில்லை. 
- ஆகவே, : பேோதிய: சாட்சியம்‌ இல்லையென்‌ ny 

வழக்குத்‌ தள்ளப்பட்டது. 2: BATT ENED 

ஒ.- 0 | 


86 - புது ஓவர்சியர்‌ 


ட... இதற்குச்‌ . சில... தினங்களுக்கெல்லாம்‌, ஓவர்‌ 
ஸியர்‌ ... சம்பந்தம்‌... பிள்ளைக்கு: மேலதிகாரிகளிட்‌. 
மிருந்து ஓர்‌... உத்தரவு வந்தது. அதில்‌, ஸ்ரீமான்‌ 
சம்பந்த ம்பிள்ளை உடைப்பெடுத்த காலத்தில்‌ தமது 
கடமையைச்‌ . . சரிவரச்‌ செய்யவில்லை யென்றும்‌; 
உடைப்பை அடைக்கத்‌ தீவிர முயற்சி செய்திருக்க 
வேண்டிய சமயத்தில்‌, ஒரு கண்யமுள்ள. கனவான்‌ 
மீது, ... அவருடைய .. எதிரியின்‌. தூண்டுதலால்‌, 
அபாண்டமான குற்றத்தைச்‌ சாட்டித்‌ தொந்தரவு 
கொடுப்பதில்‌ . ஈடுபட்டிருந்ததாகவும்‌, அதனால்‌ 
இலாகாவுக்கே அபகீர்த்தி. ஏற்படுத்தியிருப்பதாக 
வும்‌, 'இக்காரணங்களினால்‌ - அவர்‌ வேலையினின்று. 
தினப்‌ 10 பரட்‌ எழுதியிருந்தது, 


பட முடிவு 


கம்பி குற்ஜின்கள! தம்‌ ல்‌ லைக்க 
குத்‌ திரும்புவதற்கு முன்னால்‌, தமது'வா ழ்க்கையின்‌ 
பெருஞ்சோ தனையில்‌ காம்‌: வெற்றி பெற்ற இடத்‌ 
துக்கு ஒரு . முறை செல்ல. வேண்டுமென விரும்பி 
னார்‌... அவ்வாறே, வேலையைத்‌. தமக்குப்‌. பதிலாக 
வந்தவரிடம்‌ ஒப்புவித்த அன்று காலை, நதிக்கரைக்‌ 
குச்‌ சென்று, உடைப்பெடுத்த இடத்தில்‌ வந்து 
அமர்ந்தார்‌. சென்ற ஆண்டில்‌, ஏறக்குறைய இதே 
காலத்தில்தான்‌ அச்சோ தனை நிகழ்ந்தது. இவ்வரு 
ஷம்‌ நதியில்‌ சென்ற வருஷத்தைப்போன்ற வெள்‌ 
ய்‌ வரவில்லையாயினும்‌ சுமாரான க்‌ 


புது ஓவர்சியர்‌ : 8T° 


கொண்டிருந்தது. - சம்பந்தம்‌. பிள்ளை. அன்றைய: 
தினம்‌ மாலை நிகழ்ந்ததெல்லாவற்றையும்‌. ஒரு 
முறை நினைத்தார்‌. . நதியின்‌. வெள்ளத்தில்‌ மேலக்‌ 
காற்றின்‌ வேகத்தினால்‌ எழுந்த அலைகளே போல்‌; 
அவர்‌ உள்ளத்தில்‌ எத்‌ தனையெத்தனையோ எண்ணங்‌. 
கள்‌ எழுந்து மறைந்தன. ' . அம்பலவாணம்‌. பிள்ளை 
யின்‌ ஹிதோபதேசமும்‌ அவர்ஞாபகத்துக்குவந்தது. 
“அம்‌, மாமாவின்புத்திமதியை ஏற்றுக்கொண்டது 
தல்லதேயாயிற்று. “பின்னால்‌ உத்தியோகம்‌ வா” 
என்றால்‌ வருமா? உத்தியோக வாழ்வில்‌ அதிருப்தி 
ஏற்பட்டால்‌ அதைவிட்டு வேறு துறையில்‌ இறங்கு 
வதற்கு எதுவும்‌ குறுக்கே. நில்லாது”: என்று-அவர்‌ 
கூறினாரன்றோ? இப்போது உத்தியோக வாழ்வைப்‌. 
பார்த்தரய்விட்டது..: இனி அதைப்பற்றிய சுபலம்‌. 
சிறிதும்‌ இன்றி, தமது வாழ்க்கை இலட்சியங்களைப்‌ 
பின்பற்றலாம்‌”. என்று சம்பந்தம்பிள்ளை எண்ண... 
மிட்டார்‌. | | ட 
கதிரவன்‌, மேல்‌ வான வட்டத்தின்‌ அடிவாரத்‌ 
தில்‌, சுழலும்‌ தங்கத்‌ தகடெனத்‌ திகழ்ந்தான்‌. அவ. 
னுடைய பொன்னிறச்‌ செங்கதிர்கள்‌ நதியின்‌ நீரில்‌ 
படிந்தபோ து, .அலைகள்‌ .மெருகுகொடுத்தாற்‌ போல்‌. 
தகதகமென்று பிரகாசித்தன. ஒன்று, இரண்டு, 
மூன்று, ஐந்து நிமிஷம்‌ சென்றது. கதிரவன்‌ 
இருந்த .. இடத்தில்‌ அவனது பொற்ரெணங்களைப்‌ 
போர்வையாகப்‌ போர்த்த சில முகில்‌. திட்டுக்களே 
காணப்பட்டன. இந்தக்‌ காட்சியில்‌ உள்ளத்தைப்‌: 
. யறிகொடுத்திருந்த சம்பந்தம்‌ பிள்ளை, தமக்கருகில்‌: 
ஏதோ சத்தம்‌ கேட்டுத்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌. 


88: புது ஓவர்சியர்‌ 

கோவிந்தராஜ :உடையாரைக்‌ கண்டு .திடுக்கட்‌ 
டார்‌... உடனே எழுந்து சைக்கிள்‌ பிடியில்‌ கை 
வைத்து ஏறப்‌ போனார்‌. ₹*தம்பி, உன்னைத்‌ தேடிக்‌. 
கொண்டு. தான்‌ வந்தேன்‌. சற்று உட்கார்‌, போக. 
லாம்‌. உன்ஜாகைக்குப்‌ போய்‌ விசாரித்தேன்‌. நதிக்‌ 
கரைக்குப்‌ போனதாகச்‌ சொன்னார்கள்‌.  ' இங்கே 
தான்‌. வந்திருப்பாய்‌ என்று ஊகித்தேன்‌”* என்று : 
உடையார்‌ கூறினார்‌. | ரர்‌ 


ப .சம்பந்தம்பிள்ளை தம்‌ காதுகளையும்‌ கண்களை. 
மும்‌ நம்பவில்லை. பிரமித்துப்போய்‌ நின்றார்‌. . 


“அம்‌, அப்பா! நான்‌ உன்னைத்‌ தேடிவந்தது: 
உனக்கு அதிசயமாயிருக்கலாம்‌. ஒரு காரியத்தைப்‌: 
பற்றிப்‌ பேசவந்தேன்‌. தயவு செய்து உட்கார: 
மாட்டாயா?” என்று கூறிக்கொண்டே உடையார்‌ 
ழே மல்‌ : துணியை விரித்துப்போட்டு ண்டர்‌ 
தார்‌. 
| அவருடைய பரிதாபகரமான குரல்‌ சம்பந்தம்‌: 
பிள்ளையின்‌ மனத்தை உருக்கிற்று. இந்த அதிசயத்‌: 
தையும்‌ பார்த்துவிட வேண்டுமென எண்ணி. 
அருகில்‌ கிடந்த கட்டையின்மீது னத்‌ ட 
அமர்ந்தார்‌... | 

டர்‌ “என்னசொல்லப்போடூறீர்கள்‌? தங்களுடைய 
- வெற்றியைப்பற்றிச்‌ சொல்லிக்‌ காட்டப்‌ போகிறீர்‌: 
களா? அப்படியானால்‌ வேண்டாம்‌. ஏனெனில்‌... 
நான்தான்‌ வெற்றியடைந்ததாக என்னுடைய: 


எண்ணம்‌. அல்லது, என்னுடைய நிலைக்காக இரக்‌. 


LJ து ஓவர்‌ சியர்‌ 89 


கம்‌ காட்ட்ப்போடிறீர்களா? அதுவும்‌ தேவை 
யில்லை. பகவான்‌ எனக்குக்‌ கொஞ்சம்‌ பூமியையும்‌: 
அதை உழுது. பயிரிட உடம்பில்‌ வலிவையும்‌ அளித்‌. 
இருக்கறார்‌"'. என்று சம்பத்தம்‌ கூறினார்‌. .... | 


்‌ அப்போதுஉடையார்‌ “அப்படியெல்லாம்‌ஒன்று'்‌ 
மில்லை, தம்பி! வேறு காரியம்‌. நான்‌ உங்களையெல்‌. 
லாம்‌ போல்‌' படித்தவனல்லன்‌. ஆகையால்‌; 
சாமர்த்தியமாகப்‌ பேசத்‌ தெரியாது. 'இருந்தாலும்‌ 
மனத்திலுள்ளதை விட்டுச்‌ சொல்கிறேன்‌. போன 
வருஷ்த்தில்‌,இதே இடத்தில்‌ நீ சந்தித்தாயே, அந்த 
கோவிந்தராஜ உடையார்‌ இப்போ தில்லை. இந்த 
- வழக்இனால்‌ நான்‌ முற்றும்‌ புதிய மனிதனாகிவிட்‌ 
டேன்‌. என்‌ உடம்பும்‌ உள்ளமும்‌ நிரம்பத்‌ தளர்ந்து 
போய்விட்டன. என்னால்‌ இனிக்‌ குடும்ப விவகாரங்‌ 
களைப்‌ பார்க்கவும்‌ முடியாது. எனக்கு 60 வேலிநில 
மும்‌ மற்றும்‌ வரவு செலவுகளும்‌ உண்டு. இவற்றை 
யெல்லாம்‌ கவனிக்க நம்பிக்கையான காரியஸ்தன்‌ 
ஒருவன்‌... வேண்டும்‌. . உன்னைவிட உண்மையான. 
மனிதன்‌ எனக்கு எங்கே கிடைப்பான்‌? அதற்காகத்‌ 
தான்‌ உன்னைத்‌ தேடி வந்தேன்‌”: என்றார்‌. டு 


சம்பந்தம்‌ பிள்ளைக்குத்‌ தூக்கி வாரிப்‌ போட்‌ 
டது. அசாத்தியமான கோபம்‌ வந்தது. இந்தப்‌. 
பொல்லாத மனிதனின்‌ தைரியத்தைப்‌ பார்க்‌ 
தாயா? எனினும்‌, அவர்‌ முகத்தோ ற்றமும்‌ குரலும்‌- 
நம்‌ மனத்தை இளக்குவ தன்‌ இரகசியம்‌ என்ன? ஒரு 
வேளை, உண்மையிலேயே வேறு மனிதராகிவிட்‌ 
மாறோ!' என எண்ணினான்‌. உடையார்‌ பின்னர்‌. 


இம... புது ஓவர்சியர்‌ I 


கூறிய - மொழிகள்‌ எந்க்ககல்கை நிவர்த்தி 
செய்தன. ப I ்‌ 


“தும்பி! உனக்கு ஆச்சரியமாயிருக்கலாம்‌. என்‌ 
' துணிவைக்‌ கண்டு நீ வியப்புறலாம்‌. ஆயினும்‌ 
உண்மை அதுதான்‌, என்‌ விவகாரங்களைக்‌ கவனித்‌ 
துக்‌ கொள்ள உண்மையான மனிதன்‌ தேவை. இது 
மட்டுமன்று, இவ்வளவு. காலமும்‌ நான்‌. செய்த. 
பாவங்களுக்கெல்லாம்‌ பரிகாரம்‌. தேடவேண்டும்‌.. 
இதற்கு எனக்கு வழி காட்ட ஓர்‌ உத்தமத்‌ தோழன்‌ 
தேவை. அத்தகைய உத்தமன்‌ உன்னையல்லா மல்‌ 
எனக்கு வேறு யார்‌. கிடைக்கப்‌ போகிறார்கள்‌? என்‌ 
வாழ்நாளிலே நான்‌ . எத்தனையோ மனிதர்களைப்‌ 
பார்த்திருக்கிறேன்‌. இவர்களிலே யோக்கியர்களும்‌, 
அயோக்கியர்களும்‌ . என்னைப்‌ போன்ற பாதகர்‌. 
களும்‌ உண்டு...” 


்‌ இச்சமயத்தில்‌ சம்பந்தரின்‌ கண்களில்‌ நீர்‌ 
கம்ம: உடையாரின்‌ தொண்டை கம்மலுற்‌ 
றது. அவர்‌ மெதுவாக எழுந்து வந்து சம்பந்தம்‌ 
பிள்ளையின்‌ அருகில்‌ நின்று, அவர்‌ தலையைத்‌ தம்‌ 
கையினால்‌ கொட்டுக்கொண்டு, “*...அத்தனை பேரி 
லும்‌ உன்னைப்‌. போன்ற உத்தமன்‌ ஒருவனைச்‌ சந்‌ 
தித்ததில்லை. மற்றும்‌, இன்னொரு செய்தி உனக்குத்‌. 
தெரியுமா? எனக்குப்‌ பிள்ளை குட்டிகள்‌ ஒருவரும்‌. 
இல்லை. நான்‌ . இன்று இறந்தால்‌ ஒரு துளிக்‌ கண்‌ 
ணீர்‌ விடுவோர்‌ திடையாது. அப்போது, நான்‌ எத்‌. 
தனையோ அக்கிரமங்கள்‌ செய்து சேர்த்த இந்தச்‌. 
சொத்து முழுதும்‌ என்னவாகும்‌? நேற்றைய தினம்‌ 


புது ஓவர்சியர்‌ 97 


இதையெல்லாம்பற்றி எண்ணமிட்டுக்கொண்டிருநீ 
தேன்‌. உன்னைப்போன்ற ஒரு சத்புத்திரன்‌ மட்டும்‌ 
இருந்தால்‌ நான்‌ எவ்வளவு பெருமையடைவேன்‌? 
அப்போது, இந்த அக்கிரமச்‌ சொத்து முழுவதை 
யும்‌ நல்வழியில்‌ பயன்படுத்தி, ஏன்‌ பாவங்களுக்குக்‌ 
கழுவாய்‌ . தேடிவிடுவாயல்லவா!.... போகட்டும்‌, 
அதைப்பற்றி நிலைத்து என்ன பயன்‌? தம்பி, என்‌ 
னுடைய வேண்டுகோளுக்கு இணங்குவாயா? 
மாதம்‌ ரூ. 100 சம்பளத்தில்‌ என்‌ ஜுஹி மடம்‌ 
வேலை பார்ப்பாயா?”' என்று கேட்டார்‌. 


இவ்வாறு கூறி உடையார்‌ கண்ணீர்‌ உகுத்‌ 
தார்‌.. அக்‌ கண்ணீர்‌ சம்பந்தம்‌ பிள்ளையின்‌ முகத்‌ 
திலும்‌ மார்பிலும்‌. விழுந்து அவருடைய சுண்ணீ 
ருடன்‌ கலந்தது. பின்னர்‌, அவ்விரு கண்ணீர்‌ ௮௬ 
விகளும்‌ சேர்ந்து, ஓடி, நதி ஜலத்தில்‌ விழுந்தன. 
இவ்வாறு அன்றைய தினத்திலே அந்தப்‌ புண்ணிய 
நதி, கங்கை, யமுனை, சரஸ்வதி என்னும்‌ மூன்று 
நதிகள்‌ கூடும்‌ பிரயாகையைக்‌ காட்டிலும்‌ விசேஷ 
மகமை யுடையதாயிற்று. 


வஸ்தாது வேணு 


“ஏய்‌! இப்படி உள்ளே வா! வேடிக்கை 
பார்த்ததுபோதும்‌” என்றான்‌ வேணு நாயக்கன்‌. 
அவனுக்கு எதிரில்‌ பீங்கான்‌ தட்டில்‌ சோறு வட்டித்‌ 
இருந்தது. மோர்‌ கலந்து பிசைந்துகொண்டு ஊறு 
காய்க்காகக்‌ காத்திருந்தான்‌. அவர்‌ மனைவி வீட்டு 
வாசற்படியில்‌ நின்று, ஏகோ தெருவில்‌ பலனன்யா 
ரர பா எருக்கன்‌. 

“ஏஹே! காது கேட்கவில்லையா? போலீஸ்‌ 
காரன்‌ குடி வருவதைப்‌ பார்க்கக்கூடாது. சட்டத்‌ 
துக்கு விரோதம்‌; ஜெயிலில்‌ போட்டுவிடுவார்கள்‌'' 

என்று சொல்லி வேணு நாயக்கன்‌ பலமாகச்‌ 
. சிரித்தான்‌. அ 4 


்‌ ஆனால்‌ மங்கம்மாளுக்கு இந்தப்‌ பரிகாசம்‌ புரிய 
வில்லை. அவள்‌ திரும்பி வந்து, “ஜெயிலில்‌ போட்டு . 
விடுவார்களா ? விளக்குமா ற்றால்‌ அடிப்பேன்‌. இந்த 
உதுவாக்கரைப்‌ போலீஸ்‌ வேலைக்கு எவ்வளவு 
ஜம்பம்‌! இரண்டு வண்டி சாமான்‌! கட்டில்‌, 
மெத்தை, நாற்காலி,.டிரங்குப்பெட்டி, வாத்தியப்‌ 
பெட்டி--ஓன்றிலும்‌ குறைவில்லை! குட்டிகளுக்கெல்‌ 
துரைசாணி மாதிரி ஜாக்கெட்‌. ஐயோ! என்ன. 
ஜம்பம்‌” என்று சொல்லிக்‌ கையால்‌ தன்‌ கன்னத்‌ 


தில்‌ ஓர்‌ இடி இடித்துக்‌ கொண்டாள்‌. 


வஸ்தாது வேணு 93 


£6 நீ சும்மாயிரு. அவர்கள்‌ ரொம்பக்காலம்‌ 
இங்கே இருந்து வாழப்‌ போகிறார்களோ? த 2 
விடுகிறேன்‌” என்ரான்‌ வேணு நாயக்கன்‌. 


“வாழாமல்‌ என்ன? அவர்களுக்கு என்ன கேடு? 
மாதம்‌ முதல்‌ தேதி சர்க்கார்‌ சம்பளம்‌ வருகிறது” 
என்றாள்‌ மங்கம்மாள்‌. ப நட்ட ஆவல்‌ 


“ஏல்லா சர்க்கார்‌ சம்பளத்தையும்‌ “நான்‌ 
பார்த்துவிடுகிறேன்‌. வேணு கத த்‌ 
அந்த ஜம்பமெல்லாம்‌ பலிக்கும்‌?” . 


“வந்தால்‌ வசர ல்லை நமக்கென்ன பயம்‌?" 
என்றாள்‌ மங்கு. 


“ஏன்ன சொன்னாய்‌? வாயை அலம்பிக்கிட்டுப்‌ 
பேசு. நானா பயப்படுகிறவன்‌? இவனைப்‌ போல்‌ 
ஆயிரம்‌ சிவப்புத்‌ தலைப்பாகையைப்‌ பார்த்திருக்‌ 
கிறேன்‌?” என்று அதட்டிப்‌ பேசினான்‌, வேணு. '' 


வஸ்தாது வேணு நாயக்கனைத்‌ தெரியாதவர்‌ 
கள்‌ நெல்லிப்பாக்கத்தில்‌ ஒருவரும்‌ கிடையாது. 
ஏன்‌? சென்னைப்‌ பட்டினத்திலேயே ஒருவரும்‌ 
திடையாதென்றுகூடச்‌ சொல்லலாம்‌. முக்கியமாக 
சாயங்கால வேளைகளில்‌ கள்ளு, சாராயக்‌ கடை, 
களில்‌ அவனுடைய ஆர்ப்பாட்டம்‌ அதிகமாயிருக்‌ 
கும்‌. அவனைக்‌. காணாத இடங்களில்‌ ஜனங்கள்‌ 
“:போவன்னா நாயக்கன்‌”: என்று அவனைப்‌ பற்றிப்‌ 
பேசுவார்கள்‌. எதிரில்‌ கண்டால்‌, “என்ன வஸ்‌ 
தாது நாயக்கரே!” என்பார்கள்‌. - 


94. - வஸ்தாது வேணு | 
- . அவனுடைய ஜீவனோபாயம்‌ எப்படியென்ப து 
யாருக்கும்‌. நிச்சயமாய்த்‌ தெரியாது. ஆனால்‌ 
சென்னை நகரில்‌ : எந்தவிதத்‌ தேர்தல்‌ நடந்தாலும்‌ 
சரி, வேணு : நாயக்கனை அங்கே பார்க்கலாம்‌. 

யாராவது ஒரு கட்சியார்‌ அவன்‌ உதவியை நாடு 
வது நிச்சயம்‌. மீசையை முறுக்கிவிட்டுக்கொண்டு 
கையில்‌ தடியுடன்‌ நின்றானானால்‌ எதிர்க்‌ கட்சியாருக்‌ 
குக்‌ கொஞ்சம்‌ கதி கலங்கத்தான்‌ செய்யும்‌. 


இவ்வளவு பிரபல மனிதன்மீது ம றிய்கக்‌ 
கம்‌ போலீஸார்‌ “நிகா' வைத்திருந்ததில்‌ வியப்‌ 
பில்லையல்லா? யன்றிப்‌ எங்கே . கலகம்‌, 
அடிதடி நடந்தாலும்‌ அதில்‌ வேணு நாயக்கன்‌ சம்‌. 
ச. பன என்பது அவர்களுக்கு நிச்சய 
மாய்த்‌ : தெரியும்‌. ஆனால்‌, அவனைப்‌ பிடித்து 
மாட்டுவதற்ரு. மட்டும்‌: இதுவரை... அவர்களுக்குத்‌ 
தக்க சந்தர்ப்பம்‌ கிடைக்கவில்லை. எவ்வளவு பல 
மான வழக்கு . அவன்மீது கொண்டுவந்தாலும்‌, 
தேர்தலில்‌ அவன்‌ உதவி பெற்றபிரபல வக்கீல்கள்‌ 
ஆஜராகிக்‌ “கேஸை” உடைத்து வந்தார்கள்‌. ஓரே 
ஒரு தடவை அவனிடம்‌ ஒரு வருஷத்துக்கு நன்ன 
டத்தை வாங்க முடிந்தது. மற்றொரு முறை 
முப்பது ரூபாய்‌அபரா தம்‌ போட்டார்கள்‌. அதற்கு 
மேல்‌ ஒன்றும்‌ நடக்கவில்லை. 


இந்த நிலைமையில்‌, வேணு. நாயக்கனுக்குப்‌ . 
போலீஸ்காரனென்றால்‌ “பூனைக்குட்டி விசுவாசம்‌” 
ஏற்படுவது. இயல்பேயல்லவா? ஆகவே, அடுத்த 
வீட்டிற்கு ஹெட்கான்ஸ்டேபிள்‌ ஒருவன்‌ குடி வரு 


வஸ்தாது வேணு டட 


தின்றான்‌ . என்று அறிந்தது முதல்‌ அவன்‌ மனம்‌: 
கொதித்துக்கொண்டிருந்தது. சாராயக்‌ கடையில்‌: 
யாரோ. இதைப்பற்றிப்‌ பிரஸ்தாபித்த போது, 
அடே! சும்மா. பார்த்துக்கொண்டிரு. மூன்று 
நாளில்‌. அந்த நெருப்புக்குச்சியைக்‌ இளப்பாவிம்‌. 
டால்‌ என்‌. பெயர்‌, வஸ்தாது வேணு நாயக்கன்‌ . 
அல்ல!” என்று. சொல்லிக்கொண்டு அவண்‌: 
மீசையை முறுக்கினான்‌ . ப 

ஆனால்‌ மாதம்‌ மூன்றுஆஃயும்‌ அந்த நெருப்புக்‌ 
_ குச்சி புறப்படுகிற வழியாயில்லை. இவ்வளவு நாளும்‌. 
வேணு நாயக்கன்‌ சும்‌ மாயிருந்தானென்று நினைக்க: 
வேண்டாம்‌. . தன்னாலியன்ற ' முயற்சியெல்லாம்‌ 
செய்துதான்‌ வந்தான்‌. அவன்‌ உத்தரவுப்படி மங்‌ 
கம்மாள்‌ ' இனம்‌ - காலையில்‌ வாசலைக்‌ கூட்டிக்‌ 
குப்பையை அடுத்த வீட்டுவாசலில்‌ தள்ளிவிட்டு வரு. 
வாள்‌. ஆனால்‌ சற்று நேரத்திற்கெல்லாம்‌ அவ்வளவு 
குப்பையும்‌, வட்டியும்முதலுமாக, வேணுநாயக்கண்‌ 
வாசலுக்கே திரும்பி வந்துவிடும்‌. .... வ? 

வேணு ஒரு நாள்‌. சாராயக்‌. கடையிலிருந்து. 
எராளமான . கண்ணாடிப்‌ புட்டிகள்‌] கொண்டுவந்‌. 
தான்‌. . கதவைச்‌ சாத்திவிட்டு அவைகளைத்‌ துண்டு. 
துண்டாய்‌ உடைத்தான்‌. நடு: நிசிக்கு எழுந்து 
போய்‌ அந்தத்‌ துண்டுகளைப்போலீஸ்காரன்‌ வீட்டுக்‌ 
கொல்லையில்‌ வீசிக்‌ கொட்டிவிட்டு வந்தான்‌. இந்த. 
நொறுக்கல்‌ தொண்டு செய்தபோது அவன்கையில்‌. 
இரண்டு மூன்று இடத்தில்‌ காயம்‌ உண்டாகி 
இரத்தம்‌ வடிந்தது. அவன்‌ அதைப்பொருட்படுத்து 
வில்லை. 9 


96 வஸ்தாது வேணு 


' ஆனால்‌ மறுநாள்‌ சாயங்காலம்‌ அவன்‌ குடிமயக்‌ 
கத்துடன்‌ வீடு திரும்பிக்‌ கொல்லைப்புறம்‌ போகை 
யில்‌ இரண்டு காலிலும்‌ இரண்டு பெரிய கண்ணாடித்‌ 
துண்டுகள்‌ குத்திக்‌ காலை கிழித்தபோது கட்டாயம்‌ 
பொருட்படுத்த வேண்டியதாயிற்று. “*ஐயோடி! 
அப்பாடி!”' என்று முனக ஆரம்பித்தான்‌. ₹*என்ன 
ஓய்‌! தேள்‌ கொட்டிவிட்டதா?”' என்று 'அடுத்த 
வீட்டுக்‌ கொல்லையிலிருந்து ஒரு சத்தம்‌ வந்தது. 
“ரீங்கான்‌ . தட்டு வேண்டாம்‌; அசாரக்‌ குறைவு; 
இனிமேல்‌ இலைபோட்டுத்தான்‌ சாப்பிடவேண்டும்‌”  . 
என்றான்‌ வேணு. இந்த ஊதாரிச்‌ செலவின்‌ இரக 
சியம்‌ . முதலில்‌ மங்கம்ம௱ளுக்கு விளங்கவில்லை. 
'வேணு. சாப்பிட்டு எழுந்ததும்‌, : “ஒய்‌! இலையை 
மேலண்டைப்‌ பக்கமாய்ப்‌ போடு, தெரிகிறதா?” 
என்று. சொன்னபோதுதான்‌ அவளுக்கு விஷயம்‌ 
விளங்கிற்று. மங்கம்மாள்‌. அப்படியே செய்துவிட்டு 
- வந்தாள்‌. 

... சிலநாள்‌ வறை சரன்‌ வேணு சர்ச ஆயாத்குமம்‌ 
தான்‌. ஆனால்‌ ஒருநாள்‌ இராத்திரி கொல்லைப்புறம்‌ 
போனபோது அவன்‌ சந்தோஷம்‌ மாறிவிட்டது. 
ஏன்னவோ சந்தேகப்பட்டு அவன்‌ கொல்லைச்‌ சுவர்‌ 
வழியாகப்‌ பக்கத்துக்‌ கொல்லையை எட்டிப்‌ பார்த்‌ 
தான்‌. போலீஸ்காரன்‌ புதிதாய்‌ வாங்கியிருந்த பசு 
மாடுதான்‌, மூன்று தம்பிடி கொடுத்து வாங்கிய 
வாமை இலையை ஆனந்தமாய்‌ மென்று தின்று 
கொண்டிருப்பதை அவன்‌ கண்டான்‌. குப்பை 

கண்ணாடித்துண்டு முதலிய சாமான்கள்‌ உடனுக்‌ 
குடன்‌ திரும்பி வந்துகொண்டிருக்க, எச்சில்‌ இலை 


| வஸ்தாது வேணு 97 


மட்டும்‌ வராக காரணம்‌... இப்போதுதான்‌ வேணு 
வுக்கு புலனாயிற்று. 

பிறகு, ஒரு நாள்‌ வேணு நாயக்கன்‌. தன்‌ வீட்டி 
லிருந்த ஓட்டைத்‌: தகரங்களையெல்லாம்‌ சேகரித்‌ 
தான்‌. கொல்லைப்புறம்‌ கொண்டுபேர்ய்‌ ஒரு பெரிய: 
தகரத்தை: வீசி எறிந்தான்‌. அடுத்த! கொல்லையி' 
லிருந்த : போலீஸ்காரன்‌, **இந்தா . இந்தத்‌ 
தகரத்தை எடுத்து வை. மாட்டுக்குத்‌ தீனி வைக்க 
உதவும்‌” : என்று. தன்‌ பெண்சாதியிடம்‌ அருமை. 
யாய்ச்‌ சொன்னான்‌. வேணுவுக்குப்‌ பலத்த கோபம்‌. 
வந்து விட்டது. “ஓய்‌! அப்படி ஊர்சொத்தைச்‌ 
சுரண்டித்‌ தான்‌ நீர்‌ காலட்சேபம்‌ செய்கிறதோ?” 
என்று கத்தினான்‌. “ஓஹோ இது உம்முடைய. 
_தகரமா?'”. என்று அடுத்த கொல்லையிலிருந்து' 
போலீஸ்காரன்‌ சொன்னான்‌ . மறுநிமிடத்தில்‌ அந்த. 
ஓட்டை தகரம்‌ வந்து வேணு நாயக்கன்‌ தலைமேல்‌: 
நேராய்‌ இறங்கிற்று. பிறகு, அவன்‌ முதுகைத்‌. 
தடவிக்‌ கொடுத்துகொண்டு தரையில்‌ விழுந்து ஒரு. 
குதி குதித்தது. “என்ன ஓய்‌! தலைமேல்‌ விழுந்து 
விட்டகா என்ன?” என்றான்‌ போலீஸ்காரன்‌. 

“நாசமாய்ப்‌ போக! ஒரு நாளைக்கு உன்‌ 
மண்டையை உடைக்காமல்‌ விடப்போடுறேனா?' 
என்று  வஸ்தாது. க்ளு! முணு மூணுத்துக்‌ 
கொண்டான்‌. | 


9 o 0 
0௦ 00 ௦0 


வேணுநாயக்கனுக்கு ஒரு மாதடிகாலம்‌ நல்ல 
தூக்கம்‌. கிடையாது. இரவு பகல்‌ இதே யோசனை 
தான்‌. கள்ளு, சாராயக்‌ கடைகளில்‌ அவன்‌ பல 


98 வஸ்தாது வேணு: 


மந்திராலோசனைகள்‌ நடத்தினான்‌. அந்தப்போலீஸ்‌ 
காரனைக்‌ கசக்கி சாறு பிழிந்துவிட வேண்டுமென்று 
அவன்‌ நண்பர்கள்‌ எல்லோரும்‌ ஒரு: முகமாய்‌ 
அபிப்பிராயப்பட்டார்கள்‌. ஆனால்‌, அதற்‌ கு. வழி. 
யும்‌ சாதனமும்‌ சொல்லுவார்‌ யாருமில்லை. “வலிய 
அழைத்தாலும்‌ சண்டைக்கு வராதவனை "என்ன. 
செய்யமுடியும்‌? எப்படியும்‌ அவனை ஒரு கை பார்க்‌. 
காமல்‌ விடாதே?” என்று மட்டும்‌ ஊக்கப்படுத்தி: 
வந்தார்கள்‌. . ஒரு நாள்‌ மாலை மிக்க மூகமலர்ச்‌ச- 
யுடன்‌: வேணு. வீடு . திரும்பினான்‌. “சன்ன. 
விசேஷம்‌?” என்று அவன்‌ மனைவி கேட்டாள்‌: 


“விசேஷம்‌ இருக்கிறது" என்றான்‌ க்‌ 
அவன்‌ மனைவியின்‌ ஆவல்‌ பதின்மடங்கு அதிகமா 


யிற்று. “என்ன? என்ன?”” என்று கேட்டாள்‌. 


“இன்றைக்கு... வக்கீல்‌ ஐயாவிடம்‌. பேசிக்‌ 
கொண்டிருந்ததன்‌. ஒரு நல்ல யோசனை. சொல்லி. 
eh 
யிடூககிறார்‌. இதற்குத்தான்படித்தவர்கள்‌ சினேகம்‌. 
'வேண்டுமென்பது”” என்றான்‌. ப 


என்ன யோசனை? சொல்லு, சொல்லு. ”? 


“போலீஸ்காரன்‌ பிறத்தியான்‌ வீட்டுக்குள்‌ . 
நுழையக்கூடாது. வாரண்டு வைத்துக்கொண்டு 
தான்‌ நுழையலாம்‌. அப்படியில்லாமல்‌ துழைந்‌- 
கால்‌ அவனை மாட்டிவிடலாம்‌.”” 


“அதற்கென்ன இப்போது?” 


“என்னவா? அதுதான்‌ . சட்டம்‌: அடுக்க. 
வீட்டுச்‌ சிவப்புத்‌ தலைப்பாயை ஒழிக்க வில்‌ 


வஸ்தாது வேணு “99 
“எப்படி ஒழிக்றெது?'! - கய 
“இன்னும்‌ ' புரியவில்லையா? அடுத்த . வீட்டுப்‌ 
போலீஸ்காரனை நம்‌ வீட்டில்‌ நுழையும்படி செய்ய. 
இரண்டு சாக்ஷிகள்‌ வைத்துவிட வேண்டியது... அப்‌ 
புறம்‌ வக்கீல்‌ ஐயன்‌ பார்த்துக்கொள்ளுகிறான்‌.'” 
“ஏப்ப நுழையும்படி செய்தது?” 


(அ! அதுதான்‌ இரகசியம்‌, ' இதோ பார்‌: 
இந்தத்‌ தடியினால்‌ ' உன்னை இன்று * நெரறுக்கப்‌' 
போகிறேன்‌? என்றான்‌. .. ய 2. ப பல்வ இ பட 


ஐயோ! உனக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்து. 
விட்டதா, என்ன? '' | ப த அடப்‌ 


உடனே வேணு நாயக்கன்‌ விழுந்து விழுந்து 
சிரித்தான்‌. ““பைத்தியமில்லை; யுக்தி”: என்றான்‌. 

“இதோ பார்‌! நன்றாய்‌ கேட்டுக்கொள்‌. பரண்‌ 
மேல்‌ பழைய மெத்தை கிடக்கறெதல்லவா? அதை 
எடுத்துப்‌ போடு. இந்தத்‌ தடியினால்‌ அதைப்‌: 
போட்டு அடிக்கப்போகிறேன்‌! ஆனால்‌, நீ உன்‌ 
ணைத்தான்‌ அடிப்பதாகப்‌ பாசாங்கு செய்யவேண்‌ 
டும்‌. கூகூவென்று கத்து. என்மேல்‌ உனக்‌இருக்கும்‌ 
ஆத்திரத்தையெல்லாம்‌ கொட்டித்‌ இட்டு. “கொல்‌. 
இருனே, கொல்கிறானே” என்று கூச்சல்‌ போடு. 
- வாசல்‌ கதவைத்‌ தாளிடாமல்‌ இவ்வளவும்‌ செய்யம்‌ 
போகிறேன்‌. அந்தச்‌ சிவப்புத்‌ தலைப்பாகை தட்‌ 
டாயம்‌ உள்ளே நுழையும்‌. நான்‌ வாசலில்‌ ஒடிப்‌ 
போய்‌ எதிர்‌ வீட்டுக்காரர்களைக்‌ கூப்பிட்டு சாட்டு 
வைத்‌ தவிடுகிறேன்‌'” என்றான்‌. i ௮ ழ்‌ 


100 I வஸ்தாது வேணு 


முதலில்‌ மங்கம்மாளுக்கு இந்த யோசனை 
பிடிக்கவில்லை. மெத்தையில்‌ அடிப்பதற்குச்‌ சம்‌ 
மதியாவிட்டால்‌ முதுகின்மேல்‌ அடி விமுமென்று 
தோன்றிற்று... ஆகவே, ₹₹சரி'யென்று ஒப்புக்‌ 
கொண்டாள்‌. | 


சாப்பாடு முடிந்தது. அடுத்த வீட்டில்‌ போலீஸ்‌ 
காரனும்‌ அவன்‌ மனைவியும்‌ படுத்துக்கொண்டார்‌ . 
கள்‌. என்று தெரிந்த பின்‌, அந்தச்‌ சுவர்‌ ஓரமாக 
மெத்தையைக்‌ கொண்டுபோய்‌ போட்டான்‌. 
“முதலில்‌ கொஞ்சம்‌ வாய்ச்சண்டை போட வேண்‌ 
டும்‌. உன்‌ மனத்தில்‌ என்மேலுள்ளதையெல்லாம்‌ 
சொல்லித்‌ தீர்த்துவிடு. பக்கத்து வீட்டுக்குக்‌ கேட்‌. 
கும்படி உரக்கப்‌ பேசு'” என்றான்‌. I 


... மங்கம்மாள்‌ பயந்துகொண்டே  ஆறம்பிக்‌ 
தான்‌. .. இனால்‌, இதற்கு முன்னெல்லாம்‌ அவள்‌ ஒரு. 
வார்த்தை பேசியதும்‌ வேணு வாயில்‌ போடுவது. 
வழக்கம்‌. இப்பொழுது அவன்‌ பேசா மலிருக்கவே 
அவளுக்கு உற்சாகம்‌ பிறந்தது. எட்டு வருஷ கால. 
மாம்‌: அவள்‌ மனதில்‌ குமுறிக்கொண்டிருந்தவைகள்‌' 
அனைத்தையும்‌ எடுத்து வெளியே விடத்‌ தொடங்‌ 
தினாள்‌.. கால்‌. மணியாயிற்று. அரைமணியும்‌. 
"ஆயிற்று... வேணு. காரியம்‌: என்னவென்பதை. 
மறந்து, போனான்‌. உண்மையிலேயே தானும்‌ தன்‌ : 
மனைவியும்‌ சண்டையிடுவதாகவே கருதினான்‌. 
“இவ்வளவு தானா? இன்னும்‌ உண்டா?''. என்று 
- சொல்லிக்‌ கொண்டு எழுந்தான்‌. ர 


வஸ்தாது வேணு 101 


“இன்னும்‌ இருக்கிறது என்று கூறி மங்கம்‌ 
மாள்‌; மேலும்‌ : ஆரம்பித்தாள்‌ ' புராணத்தை. 
ஆனால்‌ வேணுநாயக்கன்‌ உண்மையாகவேதடியைத்‌ 
தூக்கிக்கொண்டு வருகிறான்‌ என்று தெரிந்ததும்‌ 
“வீர்‌'” என்று ஒரு பெரிய கூச்சல்‌ போட்டுக்‌ 
கொண்டு சமயலறைக்குள்‌ ஓடிக்‌ கதவைச்‌ சாத்தித்‌ 
தாழ்ப்பாளிட்டுக்‌ கொண்டாள்‌. உள்ளிருந்தபடியே 
அவள்‌ வேணு நாயக்கன்‌, அவனுடைய அப்பன்‌, 
பாட்டன்‌, இன்னும்‌ இஷ்ட மித்திர பந்து ஜனங்கள்‌ 
எல்லாருடைய குணாதிசயங்களையும்‌ வர்ணித்து 
அவர்களை ஆசீர்வாதஞ்‌ செய்யலானாள்‌. அவள்‌ 
வேணு நாயக்கனையும்‌ விடவில்லை. 


இந்தச்‌ சமயத்தில்‌ அடுத்த வீட்டிலிருந்து 
போலீஸ்காரன்‌ , குரல்‌. கேட்டது... “என்ன .. ஓய்‌! 
காட்டுப்பூனையை ஓட்டித்தொலையும்‌. தூக்கத்தைக்‌ 
கெடுக்கிறது” என்றான்‌. அந்தப்‌ பொல்லாத. குள்ள 
நரி. உடனே . வேணு... நாய்க்கனுக்குப்‌ பழைய 
ஞாபகம்‌ வந்தது. தொப்பு தொப்பென்று . பழைய 
மெத்தையைப்‌ போட்டு அடிக்கத்‌ தொடங்கினான்‌. 
பாவம்‌! மூன்று தலைமுறையாக வேணு நாய்க்கன்‌ 
குடும்பத்தைத்‌ தாங்கி வந்த அந்த மெத்தை அன்று 
படாத பாடு பட்டது. அணி, சுக்கு சுக்காய்க்‌ 
| கிழிந்தது. பஞ்சு தூள்‌ தூளாகப்‌ பறந்தது. 


- போலீஸ்காரன்மேல்‌. கோபம்‌ ' “ஓரு பக்கம்‌; 

பெண்சாதி மேல்‌ ஆத்திரம்‌ ஒரு பக்கம்‌; அரைமணி 

நேரத்துக்கு மேலாகியும்‌ வேணுநாய்க்கன்‌ : ஓய்‌ 

வில்லை. திடீர்‌ என்று வாசற்கதவு திறக்கும்‌ சத்தம்‌ 
ஓ. 7 


702 வஸ்தாது வேணு 


கேட்டது. “ஆஹா! ஐயித்தோம்‌' என்றுஅளவிலா த 
குதூகலத்துடன்‌ முன்னைவிட ஓங்கி - அடித்தான்‌. 
திடு: இடுவென்று யாரோ “ஓடிவரும்‌ சத்தம்‌ கேட்‌ 
உது. “மாட்டிக்‌ கொண்டாயா நெருப்புக்குச்சிப்‌ 
- வயலே!'' என்று எண்ணுவச ற்குள்‌ திடுதிடுவென்று 
முதுலல்‌ ஐந்தாறு அடி விழுந்து விட்டது. “ஆஹா 
பயலே!” என்று சத்தமிட்டுக்கொண்டு. வேணு 
குதித்து : எழுந்தான்‌. ' முதுகிலும்‌ தலையிலும்‌ 
தோளிலும்‌ மாறி மாறி அடி விழுந்தது. திரும்பிப்‌ 
பார்த்ததும்‌  வேணுவுக்குத்‌ திகைப்பு உண்டாகி 
விட்டது. ஏனென்றால்‌ அவ்வளவு தைரியமாய்‌ . 
உள்ளே நுழைந்து தன்னை அடித்தவன்‌ போலீஸ்‌ 
காரனல்ல; தன்‌ மைத்துனன்‌ முத்துநாய்க்கன்‌. 
மங்கம்மாளின்‌ அண்ணன்‌--என்பதை அவன்‌ கண்‌ 
டான்‌. ' “சங்கதி என்னடா? கழுதை மகனே! உன்‌. 
கை வரிசையைக்‌ கடைசியில்‌ என்னிடமே காட்டு 
றாயா? முத்துநாய்க்கன்‌ தங்கையை ஒருவன்‌ 
அடிப்பதற்காயிற்றா?”” என்று மேலும்‌ சாத்தினான்‌ 
முத்துநாய்க்கன்‌ . கவ டப்ப 


அன்று வஸ்தாது நாய்க்கன்‌ வைகுண்டத்‌ 
துக்கே போயிருப்பான்‌. ஆனால்‌, நல்ல வேளையாக 
மங்கம்மாளுக்கு விஷயம்‌ தெரிந்து போயிற்று. 
அவள்‌ கதவைத்‌ திறந்துகொண்டு ஓடிவந்து 
அண்ணன்‌ கையைப்‌ பிடித்துக்கொண்டாள்‌. மேலே 
ஒருகாயம்‌ இல்லா மல்‌ அவள்கொழுக்கட்டையபோல்‌ 
இருப்பதைக்‌ கண்டதும்‌ முத்து நாய்க்கனுக்குக்‌ 
கோபம்‌ தணிந்தது... . பிறகு, சுற்றுமுற்றும்‌ பார்த்‌ 


வஸ்தாது வேணு 108 


தான்‌: யுழைய மெத்தையின்‌ பதினானிரம்‌ க துண்டு 
துணுக்குகளைக்‌ கண்டான்‌. 


“என்ன தா என்று “கேட்டான்‌. 
எல்லா விவரமும்‌ மங்கம்மாள்‌ சொன்னாள்‌. மூத்து 
நாய்க்கன்‌ ஒரு நிமிஷம்‌ திகைத்து நின்றான்‌. பின்னர்‌ 
வேணு நாயக்கன்மீது காறி உமிழ்ந்து விட்டு 
ஓட்டம்‌ பிடித்தான்‌. மங்கம்மாள்‌ வாசல்‌ கதவைத்‌ 
தாளிடயப்‌ போனாள்‌. அந்த நிசி வேளையில்‌ கெருவி 
லிருந்த அத்தனை வீட்டு வாசலிலும்‌ னங்கள்‌ 
வந்து நிற்கக்‌ கண்டாள்‌. மிக்க வெட்கத்துடன்‌ 
திரும்பி வந்து படுத்துக்கொண்டாள்‌. 


மறுநாள்‌ காலையில்‌ வஸ்தாது! வேணுநாய்க்கன்‌ 
எழுந்து, வழக்கம்போல்‌ வெளியே வந்தான்‌. . தண்‌ 
முதுகு, கோள்‌, முகம்‌, எல்லாம்‌ வீங்கியிருந்ததை 
அவன்‌ கவனிக்கவில்லை. . அடுத்த வீட்டு வாசலில்‌ 
.. தயாராய்க்‌ காத்திருந்த போலீஸ்காரன்‌ அவனைப்‌ 
பார்த்து, £*இதென்ன நாய்க்கரே/நீரல்லவே உம்‌ 
பெண்சா தியை அடித்ததாக ஊரெல்லாம்‌ பிரஸ்‌ 
தாபமாயிருக்றெது? பாவம்‌? உம்மையா ' அந்த 
அம்மாள்‌ அப்படி அடித்துவிட்டாள்‌? உடம்யெல்‌- 
லாம்‌ தடித்துப்‌ போயிருக்கிறதே!* . என்றான்‌. 
பிறகு; அன்று முழுதும்‌ த வெளிக்ளெம்பவே 
யில்லை. ன்‌ 


0 ௦ 
0௦9 . 00 ௦௦ 


ஹெட்‌ கான்ஸ்டேபிள்‌ வீராசாமிப்‌ ததன்‌ 
தோட்ட வேலையில்‌ கொஞ்சம்‌ பைத்தியமுண்டு. 
அவன்‌ அந்த வீட்டுக்கு வந்து ஆறு மாதகந்தாண்‌ 


704 வஸ்தாது வேணு 


ஆயிற்று. இதற்குள்‌ கொல்லையைக்‌ கிளிக்கொஞ்சும்‌ 
படி வைத்திருந்தான்‌. ஆள்‌ உயரம்‌ வளர்ந்திருந்த . 
கொத்தவரைச்‌ செடிகளில்‌ கொத்துக்கொத்தாய்க்‌ . 
காய்த்திருந்தது. ஒரு பக்கம்‌ மல்லிகைச்‌ செடிகள்‌ I 
செழிப்பாகக்‌ கிளம்பிஅப்போதுதான்‌ மொட்டுவிம்‌ 
டிருந்தன. ஒரு பந்தலில்‌ .புடலங்காய்கள்‌ பிஞ்சும்‌ 
பழமுமாய்த்தொங்கெ. மற்றொரு பந்தலில்‌ அவ 
ரைக்‌ கொடி பச்சைப்பசேல்‌என்று அடர்த்தியாய்ப்‌ ' 
படர்ந்திருந்தது. புதிய இங்கிலீஷ்‌ குரோட்டன்ஸ்‌ 
களும்‌ வாடாமல்லிகைச்‌ செடிகளும்‌ மற்றொரு 
பக்கம்‌ காணப்பட்டன. இரண்டு மூன்று வாழைக்‌ 
கன்றுகளும்‌ வளர்ந்திருந்தன. வீராசாமிப்‌ பிள்ளை. 
வீட்டில்‌ தங்கும்‌ நேரத்தில்‌ முக்கால்‌ பங்கு நேரம்‌ 

புழக்கடைத்‌ தோட்டத்திலேயே கழிப்பதுவழக்கம்‌. 
ஒரு செடியில்‌ ஒரு இலைக்கு ஏதாவது ஆபத்துவந்து 
ன்‌ கலு அவனுக்கு அன்‌ றிரவு தூக்கம்‌ வராது. 


வஸ்தாது வேணு நாயக்கன்‌ பழைய மெத்தை 
யுடன்‌ யுத்தம்‌ புரிந்து ஒரு மாதமாயிற்று. ஒருநாள்‌ 
காலையில்‌ ஹெட்கான்ஸ்டே பிள்‌ படுக்கையை விட்டு 
எழுந்ததும்‌ வழக்கம்‌: போல்‌. புழக்கடைக்குச்‌ சென்‌ 
மான்‌. அவன்‌ அடிவயிற்றில்‌)பகர்‌ என்றது.“£ஐஜயோ '” 
என்று ரொம்பவும்‌ தனமான குரலில்‌ ஒரு பெரிய 
கூச்சல்‌ போட்டான்‌. திடீரென்று கீழே விழுந்து 
மூர்ச்சை யடைந்தான்‌. 2. 


அவன்‌ .. மனைவி  படுக்கையிலிருந்து குதித்‌ 


தெழுந்து ஒரே ஒட்டமாய்‌ ஓடி வந்தாள்‌. நேற்று 
மாலை கிளி கொஞ்சிக்கொண்டிருந்த கோட்டம்‌ 


வஸ்தாது வேணு 105 


இன்று, அனுமான்‌ அழித்த அசோகவனம்‌. போல்‌ 
இருப்பதைக்‌ கண்டாள்‌. ஒரு செடி, ஒரு கொடி, 
ஒரு புல்‌. பூண்டு . உருப்படியாயிருக்க வேண்டுமே! 
கிடையாது. அவரைக்‌ . கொடிகள்‌ அறுபட்டுக்‌ 
கடந்தன. கீரைப்பாத்திகள்‌ | மிதிப்பட்டுக்‌ கடந்‌ 
தன. மல்லிகைச்‌ செடிகள்‌ வேறோடு பிடுங்கப்பட்‌ 
டிருந்தன. வாழைக்‌ கன்றுகள்‌ வெட்டி வீழ்த்தப்‌ 
பட்டிருந்தன. கொத்தவரை, வெண்டைச்‌ செடி 
கள்‌ நிர்மூலமாய்க்‌ ன்‌: ஒரே துவம்ஸம்‌, 
ஓரே நாசம்‌. ந 


ஹெட்கான்ஸ்டேபிள்‌ மனைவி மகா உத்தமி. 
சாதாரணமாய்‌ அதிர்ந்து பேசும்‌ வழக்கம்‌ அவ 
ளிடம்‌ கிடையாது. ஆனால்‌ இந்த மகா பாதகத்தை 
யாரால்தான்‌ சகித்துக்கொண்டிருக்க முடியும்‌? 
“அடபாவி, நீ நாசமாய்ப்‌ போகமாட்டாயா! 
உன்னைத்‌ தெய்வம்‌ கேட்காதா!'” என்று கத்திக்‌ 
கொண்டு இரண்டு கை மண்ணை வாரி வேணு 
. நாயக்கன்‌ கொல்லைப்பக்கம்‌ இறைத்தாள்‌. உடனே 
ஓடி வந்து கணவனுக்கு சைத்தியோபசாரம்‌ செய்‌ 
யத்‌ தொடங்கினாள்‌. அவனுக்கு ஸ்மரணை வந்ததும்‌ 
இன்னொரு தடவை தோட்டத்தைப்‌. பார்த்தான்‌. 
அவ்வளவுதான்‌, எழுந்து உள்ளே ஓடிப்போய்க்‌ 
கூடத்தில்‌ குப்புறப்‌ படுத்துக்கொண்டான்‌. அப்‌ 
போது அவன்‌ : கண்ணிலிருந்து பெருகியது கண்‌ 
ணீரா? இல்லை, அதை இரத்தம்‌ என்று சொல்ல 
வேண்டும்‌. 


மணி பத்தடித்தது. எத்தனை நேரம்‌ ்் 
படுத்திருப்பது? எழுந்திருங்கள்‌. வெளியே போய்‌ 


106 வஸ்தாது வேணு 


விட்டு வாருங்கள்‌. வேறு வீடு இருந்தால்‌ பார்க்கக்‌ 2 
கூடாதா? இந்தப்‌ பாழும்‌ வீட்டை விட்டுப்‌ போக 
லாம்‌?'என்>ுூள்‌ போலீஸ்காரன்‌ மனைவி. வீராசாமிப்‌ 
பிள்ளை எழுந்து, உடுப்புத்‌ தரித்துக்கொண்டு£டியூடி' 
பார்க்கச்‌ சென்றான்‌. | 


ஒரு குறுகலான . சந்து. இரண்டு . பக்கமும்‌ 
மதில்‌ சுவர்‌, ஜன நடமாட்டம்‌ கிடையாது. மின்‌ 
சார விளக்குகள்‌ அழுது வடிந்தன.இரவு பதினொரு 
மணிக்கு ஹெட்கான்ஸ்டேபிள்‌ வீராசாமிப்பிள்ளை 
தனியாக வீடு நோக்கி வந்துகொண்டிருந்தான்‌. 
அந்தச்‌ சந்தின்‌ நடுவில்‌ மற்றொரு சந்து சேரு 
மிடத்தில்‌ அதன்‌ வழியாக வேறொரு மனிதன்‌ வந்‌ 
தான்‌. இந்த முச்சந்தியில்‌ ஒரு மின்சார விளக்கு 
இருந்தபோ திலும்‌;பக்கத்தில்‌ மரங்கள்‌ அதிகமிருந்த 
படியால்‌ சாலையின்‌ பெரும்‌ பகுதியில்‌ நிழல்‌ வீழ்ந்‌ 
இருந்தது. தற்செயலாக அம்மனிதன்‌ முகத்தை 
வீராசாமிப்பிள்ளை பார்த்த நேரமும்‌ - அவன்மீது 
வெளிச்சம்‌ விழுந்த நேரமும்‌ ஓத்துக்கொண்டன. 
வந்தவன்‌ வஸ்தாது வேணு நாய்க்கன்‌. ட 


போலீஸ்காரன்‌ உள்ளத்தில்‌ குமுறிக்கொண் 
டிருந்த துக்கம்‌ அவ்வளவும்‌ அந்நேரத்தில்‌ குரோத 
மாக மாறிற்று. இருவரும்‌ நேருக்கு நேர்‌ நின்று ஒழு 
நிமிஷம்‌ உற்றுப்‌ பார்த்தார்கள்‌. வேணுவுக்குக்‌ குடி 
மயக்கம்‌. எனவே, ஆள்‌ இன்னார்‌ என்று. அறிந்து 
கொள்ள ஒரு நிமிஷம்‌ பிடித்தது. உடனே. பல்லை 


வஸ்தாது வேணு 107 


இளித்துக்கொண்டு,: “என்ன. இவப்புத் தலைப்பா? 
நேருபபம்‌ எப்படி இருக்கிறது?" யர 


த அதற்க மேல்‌ வீராசாமியால்‌ தாங்க முடிய 
வில்லை. கன்னத்தில்‌ | ஓங்கி ஒரு அறை கொடுது 
தான்‌. ஆனால்‌, வஸ்தாது வேணுநாய்க்கனா இதற்‌ 
கெல்லாம்‌ பயப்படுகிறவன்‌? இத்தகைய சந்தர்ப்‌ 
பத்தைத்தான்‌ அவன்‌ வெகு காலமாகத்‌ தேடிக்‌ 
கொண்டிருந்தது... ஐந்து : நிமிஷத்தில்‌. போலீஸ்‌ 
காரன்‌ ' கழே விழுந்து மண்ணைக்‌... கவ்வினான்‌. 
கொஞ்ச நேரத்தில்‌ அவன்‌ பிண்டப்‌ பிரதானமாக 
யிருப்பான்‌... ஆனால்‌, அந்தச்‌ சமயத்தில்‌ . அவனு! 
“டைய அதர்வன வந்து குறுக்கட்டது. 


ப இவர்கள்‌ கட்டிப்‌ புரண்டது. அடர்ந்த மர நிழ 
லுள்ள இடம்‌. இரண்டு கையிலும்‌ இரண்டு பெட்டி 
தூக்கிக்கொண்டு அவ்வழியே ஓடிவந்த மூன்றாவது 
மனிதன்‌ ஒருவன்‌, இவர்கள்மீது கால்‌ இடறித்‌ 
தொப்பென்று விழுந்தான்‌. அவன்‌ வைத்திருந்த 
பெட்டியொன்று வஸ்தாது நாய்க்கன்‌ தோள்மீது 
விழுந்தது. அவன்‌ திடுக்கிட்டு எழுந்திருந்தான்‌ - 

இதுதான்‌ சமயமென்று போலீஸ்காரன்சட்டென்‌ று. 
நழுவிச்‌ சுத்தம்‌ போடாமல்‌ மரத்தடியில்‌ ஒளிந்து 
கொண்டான்‌. குடி மயக்கத்திலிருந்த வேணுவுக்கு 
ஒன்றும்‌ புரியவில்லை. ஓடி வந்தவன்‌ இருட்டில்‌ 
விழுந்து கிடப்பதுதான்‌ தெரிந்தது. அவன்‌ தான்‌ 
போலீஸ்காரன்‌ என்று நினைத்து ஒரே. பாய்ச்ச 
லாய்ப்‌ பாய்ந்து அவனைப்‌ பிடித்துக்‌ குத்தத்தொடங் 
இனான்‌. அவன்‌ பேசுவதற்கும்‌ இடங்‌ - கொடுக்க 


108 வஸ்தாது வேணு 


வில்லை. மேலும்‌ மேலும்‌ விழுந்து அடி பொறுக்கா 
மல்‌ அந்த மனிதன்‌ மூர்ச்சயடைந்தே போனான்‌. 
வஸ்தாது இரண்டு மூன்று தடவை அவனைப்‌ 
புரட்டிப்‌ பார்த்துவிட்டு வேகமாய்‌ வீடு நோக்கி 
நடந்தான்‌. “இவ்வளவு தடியனா அந்தப்‌ போலீஸ்‌ | 
காரன்‌? ஒருவேளை, உடம்பு வீங்கிப்போயிற்றா?'' 
என்று நினைத்துக்‌ கொண்டான்‌. 


்‌ வேணு சந்து திரும்பிப்‌ போன பிறகு ஹெட்‌ 
கான்ஸ்டேபிள்‌ வீராசாமி மரத்தின்மறைவிலிருந்து 
வெளியே வந்தான்‌. கீழே கிடந்தவனை உற்றுப்‌ 
பார்த்தான்‌. கழே இடந்த பெட்டிகளையும்‌ பார்த்‌ 
தான்‌. கொஞ்சம்‌ சந்தேகம்‌ உதித்தது. தூரத்தில்‌ 
ஏகோ *கோல்மால்‌” நடக்கும்‌ சத்தம்‌ கேட்டது. 
சந்தேகம்‌ உறுதிப்பட்டது. பெட்டிகளை எடுத்துக்‌ 
கொண்டு சத்தம்கேட்ட திசையை நோக்கி விரை 
வாக நடந்தான்‌. ஒரு பங்களாவின்‌ வாசலில்‌ ஏக 
தடபுடலாய்க்‌ கிடந்தது. பலர்‌ கூடி இரைந்து 
கொண்டிருந்தார்கள்‌. இரண்டு போலீஸ்காரர்‌ 
களும்‌ ஒரு சப்‌-இன்ஸ்பெக்டருங்கூட. நின்றார்கள்‌. 
கையில்‌ பெட்டிகளுடன்‌ உடம்பெல்லாம்‌ இரத்தம்‌ 
சொட்ட உடுப்பெல்லாம்‌ கிழிந்து அலங்கோலமாய்‌ 
வந்த வீராசாமியைக்‌ கண்டதும்‌ அங்கே பெருங்‌ 
இளர்ச்சி உண்டாயிற்று?” 


“என்ன?” 


முது?" 


அகப்பட்டானா? 


வஸ்தாது வேணு . 109 
“டிப்‌ போனானா?”' 


1 “யோ, பாவம்‌! நன்றாய்‌ அடிப்பட்டிருக்‌ 
கிறான்‌!" ண்ட 3 


“எத்தனை போர்‌?”' 
6 இருட்டுப்‌ பசங்கள்‌?” 


இவ்வாறு ஏக காலத்தில்‌ பலர்‌ கூச்சல்‌ போட்‌ 


டார்கள்‌. வீராசாமிக்குக்‌ கொஞ்சம்‌ விஷயம்‌விளங் 


தற்று. தன்‌. அதிர்ஷ்டத்தைத்‌ தானே வியந்து 
கொண்டான்‌. 


இதற்குள்‌ வீட்டு எஜமான்‌ கூட்டத்தை விலக்‌ 
இக்கொண்டு... ஓடி வந்தான்‌. வீராசாமி கையில்‌ 
பெட்டிகளைக்‌ கண்டதும்‌ அவனுக்குக்‌ கரை காணாத 
சந்தோஷம்‌ உண்டாயிற்று. : “யே! பிழைத்‌ 
தேன்‌. உயிர்‌ வந்தது. நீ மகாராஜனாய்‌ இருக்க 
வேண்டும்‌”? என்று வீராசாமியைக்‌ கட்டிக்‌ கொண்‌ 
டான்‌. பெட்டிக்குள்‌ ரூபாய்‌ 20, 000 பெறுமான 
நகைகளல்லவா இருந்தன! I I 

_ சப்‌இன்ஸ்பெக்டர்‌ . இப்போது குறுக்கிட்டு; 
“அதெல்லாம்‌ இருக்கட்டும்‌. என்ன சமாசாரம்‌? 
ஒக்ரெம்‌ சொல்லு. திருடனை . எங்கே கண்டாய்‌? 
என்ன நடந்தது? சீக்ரெம்‌!?? சொல்லு என்றார்‌. 

வீராசாமிப்‌ பிள்ளையின்‌ மூளை வரும்போதே 
வேலை செய்துகொண்டிருந்தது- எனவே, அவன்‌ 


( 
1 
1. 


110 வ்ஸ்தாது வேணு 


தயங்காமல்‌ சொல்லலுற்றான்‌ :— “வட பக்கத்துச்‌ 
சந்து வழியாய்‌ வந்துகொண்டிருந்தபோது மூன்று 
தடிப்பசங்கள்‌ குறுக்குச்‌ சந்து அழிப்பான்‌ ஓடு. வந்‌ ' 
தார்கள்‌! என்னைக்‌ கண்டதும்‌ திடுக்ட்டு நின்‌ 

மார்கள்‌. உடனே எனக்கு சந்தேகம்‌ கட்டிற்று. 
அடே திருட்டுப்‌ பயல்களே! என்று சும்மா ஒரு 
அதட்டல்‌ அதட்டினேன்‌. : உடனே மூன்றுபேரும்‌ 
என்‌ மேல்‌ வந்து விழுந்தார்கள்‌. அப்பா! என்ன 
பாடுபட்டுப்‌ போனேன்‌! தப்பிப்‌ பிழைப்பது இனி 
மேல்‌ இல்லையென்றே நினைத்துவிட்டேன்‌. இருந்‌ 
காலும்‌ உயிரைக்‌ கையில்‌ பிடித்துக்கொண்டு 
சண்டை போட்டேன்‌. கையில்‌ கத்தி,துப்பாக்கியும்‌ 
ஒன்றுமில்லை. அந்த மூன்று பேரிலும்‌ ஒருவன்‌ 

- தான்‌ நல்ல தடியன்‌, ஒரு திமிறு திமிறிக்கொண்டு 
அவன்‌ நெற்றியைப்‌ பார்த்து ஒரு குத்து விட்டேன்‌. ' 
அப்படியே அவன்‌ சுருண்டு விழுந்தான்‌... மற்று 
இரண்டு பேரும்‌ ஓடியே போனார்கள்‌. கழே விழுந்‌ 
தவன்‌ மறுபடியும்‌ எழுந்து தாக்கினான்‌. மூன்று 
பேரையே ஒரு கை பார்த்தவன்‌ ஒருவனுக்குப்‌ பயப்‌ 
 படுவேனா? அடித்து போட்டேன்‌. அந்த மரத்தடியி 
லேயே இப்போது கிடக்கிறான்‌. உயிர்‌ இருக்கிறதே௱ 
செத்துப்‌ போனானோ, . தெரியா. | த்‌ த்‌ 
எடுத்துக்கொண்டு ஓடி. வந்தேன்‌.” ...  . 
எல்லோரும்‌ கையில்‌ லாந்தர்களுடன்‌ ்ல 
சென்றார்கள்‌. முச்சந்தியில்‌: கழே விழுந்து கடந்த. 
பிரமாண்ட மனிதனைப்‌ பார்த்ததும்‌ அவர்களுக்குப்‌ . 
பிரமையுண்டாகிவிட்டது. - வீராசாமியையும்‌ கீமே 
கிடந்தவனையும்‌ மாறி ர்‌ பகவ ந்லர்சன்‌. “இத்‌ 

1 


7 
திட 


வஸ்தாது ல்க IIT 


தக்‌ பெரிய ஆளை “இவன்‌ எப்படி டிகள்‌ 
என்று அவர்கள்‌ ஆச்சரியப்பட்டார்கள்‌. நல்ல: 
வேளையாக அவன்‌ மூக்கில்‌ மூச்சு வறன்‌ ல்‌ 
டிருந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம்‌ கண்ணைக்‌. 
திறந்தான்‌. கையிலும்‌ காலிலும்‌ விலங்கு பூட்டிப்‌ 
போலீஸ்‌ ஸ்டேஷனுக்குக்‌ கொண்டுபோனார்கள்‌. 


G 0 9 
௦0 00 90 


ஹெட்‌. கான்ஸ்டேபிள்‌ வீராசாமிப்பிள்ளை ஒரு. 
வாரம்‌ ஆஸ்பத்திரியில்‌ இருந்து வஸ்தாது வேணு 
நாய்க்கன்‌ அடித்த அடியினால்‌ உண்டான காயண்‌ 
களை ஆற்றிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான்‌. 
வேணுவும்‌ அந்த ஒரு வாரமாக வெளியில்‌ கிளம்ப: 
வில்லை. ஆனால்‌, அடுத்த வீட்டுப்‌ போலீஸ்காரன்‌ 
ஆஸ்பத்திரியில்‌ இருப்பதை மட்டும்‌ தன்‌ மனைவி” 
மூலம்‌ விசாரித்துத்‌ தெரிந்து கொண்டான்‌. 
மீசையை முறுக்கி விட்டுக்கொண்டு, வஸ்தாது 
வேணு நாயக்கனிடமோ இவன்‌ கைவரிசை காட்டி. 
டினான்‌?' என்று உறுமிக்கொண்டே இருந்தான்‌. 


“என்னவோ இருடனைப்‌ பிடித்தான்‌, என்று: 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌'' என்றாள்‌ மங்கம்மாள்‌. 

“இருடனா; திருடன்‌! இந்தக்‌ கையினால்‌ எண்ணி 
99 குத்து அல்லவா விட்டேன்‌?'” என்றான்‌ . 

“யோ இரையாதேயுங்கள்‌ ! என்று மங்கம்‌ 
மாள்‌ அவன்‌ வாயைப்‌ பொத்தினாள்‌. 


112 வஸ்தாது வேணு 


எட்டாம்‌ நாள்‌ காலையில்‌ வீராசாமிப்பிள்ளை 
எழுந்து வீட்டுக்கு வெளியில்‌ வந்தான்‌. அவன்‌ தலை 
யில்‌ இன்னும்‌ கட்டுப்‌ போட்டிருந்தது. வேணுவும்‌ : 
அச்சமயம்‌ வெளியே வந்தான்‌. அவனால்‌ சும்மா 
யிருக்க முடியவில்லை. “என்ன ஓய்‌! காயம்‌ இன்னும்‌ 
ஆறவில்லையா?'' என்றான்‌. வீராசாமி சும்மா ' 
யிருந்தான்‌. வேணு மறுபடியும்‌ “என்ன ஓய்‌, பேசக்‌ 
காணும்‌? பயப்படாகே. இனிமேல்‌ குத்தவில்லை”' 
“ஏன்றான்‌. 


வீராசாமி, ““என்னாங்காணும்‌ உளறுகிறீர்‌!'்‌ 
என்றான்‌. ல 

“நானா உளறுகிறேன்‌? அதற்குள்‌ முதுகு 99. 
குதிகையுமா. மறந்துவிட்டது?'' என்று சொல்லிச்‌ 
சிரித்தான்‌ வேணு. 

“என்ன? நீயா அன்று என்னை அடித்தாய்‌? 

 “பின்னேயார்‌! உன்‌ அப்பனா?”” 

“இரு, இரு. எதிர்‌ வீட்டுக்காரர்களைக்‌ கூப்பிடு 
கிறேன்‌. இரண்டு பேரை வைத்துக்‌ அடத்‌, 
இதைச்‌ சொல்லு.” 


“சொன்னால்‌ தலை போய்‌ ம 
தலை போகாது. பன்னிரண்டு வருஷம்‌ கடுங்‌ 


காவல்‌; அவ்வளவுதான்‌. மூன்று திருடர்களில்‌ ஒரு 
வனைப்‌ பிடித்தாகி விட்டது. இரண்டு பேர்‌ ஓடிப்‌ 


வஸ்தாது வேணு 113 


போனார்கள்‌. ஓஒடிப்போனவர்களில்‌ நீ ஒருவனா? 
ரொம்ப சந்தோஷம்‌” என்றான்‌ போலீஸ்காரன்‌. 


நடையிலிருந்து இந்த சம்பாஷணையைக்‌ கேம்‌. 
. டுக்கொண்டிருந்த வேணுவின்‌ மனைவிக்குப்‌ பாதி 
பிராணன்‌ போய்விட்டது. வேணுவுக்கு நன்றாய்‌ 
- விளங்கவில்லை. இருந்தாலும்‌ கொஞ்சம்‌ பயமுண்‌ 
டாயிற்று. உடனே அவன்‌ தட்டுத்‌ தடுமாறிக்‌ 
கொண்டு ““போனகெல்லாம்போகட்டும்‌அண்ணே? 
நாம்‌ அண்டை வீட்டுக்காரர்கள்‌. ஏன்‌ மனத்தாங்‌ 
கல்‌,-இனி சிநேகமாயிருப்போம்‌'' என்றான்‌. 
“அந்த பாக்கியம்‌ எனக்கில்லை, நாயக்கரே! நான்‌ 
நாளையே இந்த வீட்டை விட்டுப்‌ போகிறேன்‌”? 
என்றான்‌ வீராசாமி. வேணுவுக்கு மிக்க சந்தோஷம்‌ 
உண்டாயிற்று. “தொலைந்தான்‌ சனியன்‌ என்று 
மனத்தில்‌ நினைத்துக்கொண்டான்‌. “அழதேதன்‌ 
அண்ணே? வந்து ஆறுமாதங்கூட ஆகவில்லையே! 
ஏன்‌ போக வேண்டும்‌?” என்று கேட்டான்‌. | 


வீராசாமிப்‌ பிள்ளை, *“அகை ஏன்‌ கேட்றொய்‌. 
தம்பி! “யானைக்குட்டி முதலி!'' என்னும்‌ பெயர்‌ 
பெற்ற திருடனை நான்‌ பிடித்துக்‌ கொடுத்தேன்‌. 
அவனோடு சண்டை போட்டுத்தான்‌ காயமாயிற்று. 
இதற்காக சர்க்கார்‌ என்னை சப்‌இன்ஸ்பெக்டர்‌ 
வேலைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள்‌. அதோடு 
திருட்டுப்போன நகையை மீட்டுக்‌ கொடுத்தற்காக 
ஆத்தூர்‌ ஜமீன்தார்‌ ஆயிரம்‌ ரூபாய்‌ வெகுமதி: 
கொடுத்தார்‌. இனிமேல்‌ நான்‌ ஏன்‌ இந்த எட்டு 


தீம்த வஸ்தாது வேணு 


ரூபாய்‌ வீட்டில்‌ குடியிருக்க வேண்டும்‌? முப்பது 
ரூபாய்க்கு ஒரு மச்சு வழி பார்‌ த்திருக்கிறேன்‌!?' 
என்றான்‌. 


வேணு நாய்க்கனுக்கு இன்னும்‌ விளங்கவில்லை. 
மனக்குழப்பமே அதிகமாயிற்று. “என்னடா . 
அதிசயம்‌! . குற்றுயிராகும்‌ வரையில்‌ ' தலையிலும்‌ ' 
முதுகிலும்‌ மாறி மாறிக்‌ குத்தியவன்‌ நான்‌. என்‌ 
னவே திருடன்‌ திருடன்‌ என்கிறானே? என்று 
திகைத்தான்‌. அன்று சாயங்காலம்‌ சாராயக்‌ 
கடைக்குப்‌ போனான்‌. அங்கே விசாரித்து விஷயங்‌ 
களையெல்லாம்‌ நன்றாகத்‌ தெரிந்துகொண்டான்‌. 
அன்றிரவு வந்து வீட்டில்‌ சுரமாகப்‌ படுத்தவன்‌ அப்‌ 
யுறம்‌ ஒரு. மகக த்த 


ந TL; 





